பிரசுரம் -1 . 


கோவைத் தமிழ்ச் சங்கம் . 


ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் 

கொங்கு நாடும் . 


C. M. இராமச்சந்திர செட்டியார் , 

R. A. , B. 14 


1921 . 


. 


திருமணம் 
செல்வக் கேசவராய முதலியார் , எம் . ஏ . 

1864- 1921 


GNININ 


பேரா .. 
திருமணம் செல்வக் கேசவராய முதலியார் 

பயன்படுத்திய இந்நூல் 
அவர்கள் 

தம் பேரன் திருவாளர் 
தி நம்பிராசன் அவர்களால் 
மறைமலையடிகள் நூல்நிலையத்திற்கு 

அன்பளிப்பாக 
வழங்கப்பெற்றது . 


PRINTED AT THE 
VIVEKANANTHA PRESS , 

COIMBATORE . 


CH 


முன்னுரை. 


கோவைத்தமிழ்ச் சங்கத்தி 
ன்பால 1920 - ரூ ஜனவரி 
14 - உயில் ஸ்ரீமத் சந்தா 
மூர்த்திகளும் கொங்குநாடும் 
என்ற விஷயமாய் 

ஒரு 
பந்நியாசம் செய்தேன் . உயக் 
நியாசங்கள் நிகழ்விப்பதோடு 
தமிழின் 

அ 

பிவிருத்தியைக் 
கோரி நூலகளை இயற்றிவெளி 
யிடுவதும் 

அசசங்கத்தின் 
கொள்கைகளில் ஒன்றாதலால் , 
அதற்கிணங்க அவ்வுபந்தியா 
சத்தைச் சிறிது விரித்தும் அ 
னோடு சிறிது சேர்த்தும் ஒரு 
வியாசமாக எழுதி அச்சங்கத 
தின் சார்பாக வெளிப்படுக் 
கிறேன் . 

இதில் பிழைகளும் 
அபிப்பிராய பேதங்களும் இ 
ருக்குமானால் , அவறறைத் 
ருத்திக்கொள்ளவும் குறித்துக் 
கொள்ளவும் என்றும் சித்தமா 
க இருக்கிறேன் . இவ்விதமே 
ஏனைய அங்கத்தினர்களும் தம் 
வியாசங்களையும் 

ம நூல்களையும் 
அச்சங்கத்தின் வாயிலாக வெ 
ளியிட்டுச சங்கத்தின் பெயரை 
நிலை நிறுத்துவார்கள் 
நம்புகிறேன. 
கோவை 
11-1-21 


என ற 


ரா . 


} 


பொருள் அடக்கம் . 


1 


:: 


2 


... 


4 


6 


8 


3 


1 முகவுரை 

ஆதரவுகள் 
II கொங்கு நாடு 

ஸ்ரீமத் சுந்தரமூர்த்திகள் 
IIL , சுந்தரமூர்த்திகளது விஜய சரிதங்கள் 

1. பெரியபுராண சரிதம் 
2. பேரூர்ப்புராண சரிதம் 
3. அவிநாசிப்புராண சரிதம் 
4. திருத்துடிசைப்புராண சரிதம் 
5. திருமுருகன்பூண்டித்தல புராண சரிதம் 
6. மற்ற ஸ்தலபுராண சரிதம் 
7. மற்றைய நூல்கள் 
8. கர்ண பரம்பரைகள் 


17 
25 


29 


33 


34 


.. 


35 
35 


37 


37 
39 


43 


IV கொங்கு நாட்டு ஸ்திதி 

1. நாடு 
2. நாட்டின் பிரிவுகள் ... 
3. நாட்டின் அமைப்பு ... 
4. ஊர்கள் 
5. போக்கு வரவு 
6. ஆலயங்களும் மதங்களும் 
7. காலஸ்திதி 


45 


46 


47 


தி 


50 


ill 


V அற்புதங்கள் 

53 
1. வேடுவர் ஆறலைத்தது 

53 
2. முதலை பிள்ளை உமிழ்ந்தது 

55 
3. பள்ளுப்படலத்திருவிளையாடல் 

57 
VI கொங்கு நாட்டுத் திருப்பதிகங்கள் 

59 
VII முடிப்புரை 

63 
அநுபந்தம் - சுந்தரமூர்த்திகள் காலநிர்ணயக் 

குறிப்புகள் 
அநபருதம் II- கொங்கு நாட்டு ஸ்தலமான்மி 

யக்குறிப்புகள் 


65 


(53 


சிவமயம . 


ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் 

கொங்குநாடும் . 


1. 


முகவுரை:- ஒரு தேசகதின சரித்திரம் ஒழுங்கா 
பட்டிருப்பது அததேச நாகரீகததிறகு ஒரு அறிகுறியாக 
எண்ணப்படுகிறது . அப்படி ததேசசரிததிரம எழுதப்பட்டி 
ருந்தால் அததேசததின நாகரீக கதை ஆட்சேபிகக இடம் 
ஏற்படாது சரிததிரம எழுகப்படாமலிருந்தால் , அத்தேச 
மாநந்தாகளுக்குத் தங்கள் நாகரீகததை நிலைநிறுத்ததும் உததே 
சம இருக்கும் பக்ஷத்தில் தங்கள் நாட்டு சரித்திரத்தை ஆரா 
யந்து அறிந்து வெளிப்படுத்துவது அவாகள் கடமை . 


தற்காலக்கலவி நமது தேசத்தில் புக ஆரமபிககையில் 
இங்கு வந்த மேற்கத்திய நிபுணர்கள் நமது தமிழ் நாடுகளில் 
சரித்திரமும் சரித்திர ஆகாரங்களும் இல்லையென்று எண் 


2 


முகவுரை . 


ணியிருந்தார்கள் . பிறகு தமிழ் நூல்களைக் கண்டபோது அ 
வைகள் வெறும் கதைகள் என்றும் சரித்திரபூர்வமாக நம்பத் 
தகாதவைகள் என்றும் தள்ளி இருந்தார்கள் . பிறகு நமது 
நாட்டில் சரித்திர ஆராய்ச்சி விஷயத்தில் இச்சை கொண்ட 
கல்விமான்கள் ஊக்கம் கொண்டு ஆராய்ச்சிகள் செய்யவே , 
நமது நூல்களில் பல ஆதாரங்கள் கிடைக்கின்றனவென வெளி 
ப்படுத்தி அவ்வாதாரங்களைக் கொண்டு தேசசரித்திரத்தை 
யும் ஒருவாறு தொகுக்க முயன்றிருக்கிறார்கள். யாதொரு 
பிரயோஜனமும் இல்லா தவையென்று மேற்கத்திய நிபுணர் 
களால் தள்ளப்பட்டிருந்த மதபுராணங்கள் ஸ்தலபுராணங்கள் 
இவைகளிலிருந்தும் இம்முயற்சிக்கு முக்கியமான ஆதவுகள் 
கிடைக்கின்றன . இவைகளிலும் மற்ற நூல்கள் சிலா சாச 
கள் முதலியவைகளிலும் கிடைத்த ஆதாரங்களைக் கொண்டு 
சோழ , பாண்டிய நாடுகளின் சரித்திரப் பகுப்புகளை ஒழுங் 
காகத்திரட்டி சில கல்விமான்கள் நூல்கள் எழுதியிருக்கிறார் 
கள் . ஆனால் நமது கொங்கு மண்டலத்திலோ, சிலா சாசன 
ங்களைத் தேடி ஆராயாத குறைவினாலும் , பழைய நூல்கள் 
கிடைக்கா திருப்பதினாலும் , கிடைத்திருக்கும் தலபுராணங் 
கள் முதலிய நூல்களை ஆராயாமல் விட்டிருக்கும் வகையினா 
லும் , இக்கொங்குதேச சரித்திரம் நாளது வரை ஒழுங்காக 
வெளி வரவில்லை . இனியாவது நமது நாட்டின்மீது அன்புள் 
ளவர்கள் இக்குறைவை நீக்குவார்கள் என்பது நமது 
கோரிக்கை . 


கொங்கு தேச சரித்திரத்தில் சுந்தர மூர்த்தி நாயனார் 
அத்தேசத்திற்கு விஜயம் செய்தது ஒரு முக்கிய சம்பவம் 
என்று எல்லாராலும் கொள்ளத்தக்கது . அச்சம்பவ காலத் 


ஆதரவுகள் . 


தில் இந்நாடு இருந்த தன்மையும் அப்போது நடந்த விஷயங் 
களும் ஆராய்வதற்கு வேண்டிய ஆதரவுகள் தமிழ் நூல்களில் 
கிடைக்கின்றன . அவைகளைக் கொண்டு இந்நாட்டின் உண் 
மையான சரித்திரப்பகுதியொன்றை அறிய முயல்வது தான் 
இவ்வியாசத்தின் நோக்கம் . 

ஆதரவுகள் - கொங்கு நாட்டில் ஸ்ரீமத் சுந்தர மூர்த்தி 
கள் விஜயம் செய்த விஷயம் கூறும் நூல்களில் திருக்தொ 
ண்டர் புராணம் என்ற பெரியபுராணம் முக்கியமானது. 
மற்ற நூல்களில் தலபுராணங்களாகிய பேரூர்ப்புராணம் அவி 
நாசிப்புராணம் , திருத்துடிசைப் புராணம் , திருமுருகன் 
பூண்டிப்புராணம் , இவைகளிலும் அவரது சரிதம் காணப்ப 
டும் . இவைகளைத்தவிற , அவரது தேசசஞ்சாரத்தைக் குறி 
த்த பல கர்ணபரம் பரை ஐதீகங்களும் பல பல இடங்களில் 
வழங்கி வருகின்றன . அச்சரிதங்களில் காணும் ஒற்றுமை 
வேற்றுமைகளை ஆராய்ந்து அவைகளில் நமக்குத்தோன்றும் 
படிப்பினைகளைக் கவனிப்போம். 


பா . 


கோங்கு நாடு : -- கொங்கு நாட்டின் சரித்திரமே தெளி 
வாய்கிடைக்காததினால் அதன் எல்லையைப் பற்றிக் கல்விமான் 
களுக்குள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுவது சகஜமே . இந் 
நாட்டு அரசு அடிக்கடி மாறின தாகவும் , நாட்டு எல்லையும் 
அரசன் திறமைக்குத் தக்கபடி மாறினதாகவும் தெரிகிறது . 
இந்நாட்டைச் சுற்றிலும் அதைவிட பராக்கிரம் தேசங்கள் 
ஏற்பட்டு அவைகள் ஆளுகைக்குள் அடிக்கடி அகப்பட்டு , 
யுத்தங்களில் நெருக்கடி . பட்டு , யாதொருவித ஸ்திரமான 
நிலமை யில்லாமல் இந்நாடு தத்தளித்துக் கொண்டிருந்தது . 
ஒரு காலத்தில் சேர சோழ ஆதிசுகங்களின் இடையில் சிக்கி 
அலைந்தது . பின்னொரு காலத்தில் மதுரை மைசூரார் ஆதிக் 
கங்களில் உளைந்தது . அந்தந்த அரசர்கள் தண்டெடுத்துச் 
சென்று சூறையாடும் பாதையாகவே இருந்து இந்நாடு வெகு 
காலம் சீர்குலைந்தது . இக்காரணத்தினால் தான் இதன் இராஜ 
வமசாவளிகளும் அவர்கள் பராக்கிரமமும் கீர்த்தியும் காட் 
டும் சாசனங்களும் நூலகளும் காண்கிறதில்லை . 


இக்கொங்கு நாடு எதுவரையில் பரந்திருந்ததென்று 
தாம் ஆராய்ந்தால் , 


வடக்குத் தலைமலையாம் வைகாவூர் தெற்கு 
குடக்கு வெள்ளிப் பொருப்புக்குன்று - கிழக்கு 
குழித்தண் டலை சூழும் காவிரிநன் னாடா 

குழித்தண் டலையளவும் கொங்கு . " 
என்னும் ஒரு தனி வெண்பா நமக்குக் கிடைக்கிறது . 
இவ்வெண்பா எக்காலத்தில் யாரால் ஏற்பட்டது என்பதற்கு 


கொங்கு நாடு . 


5 


தகுந்த ஆதரவு இல்லை . எனினும் இவ்வெண்பா ஏற்பட்ட 
காலத்தில் கொங்கு நாடு வடக்கே சத்தியமங்கலம் தாலுக்கா 
விலுள்ள தலைமலை வரையிலும் கிழக்கே திருச்சினாப்பள்ளி 
ஜில்லா குழித்தலை வரையிலும் , தெற்கே மதுரை ஜில்லா 
பழனி ( வைகாவூர் ) வரையிலும் , மேற்கே வெள்ளியங்கிரி 
வரையிலும் பரந் திருந்ததாகத் தெரிகிறது . ஆனால் பண்டைக் 
கால நூல்களையும் சில சிலா சாசனங்களையும் கவனித்துப் 
பார்க்கையில் இக்கொங்கு நாடு மேற் சொல்லிய எல்லையை 

அதிகமாகப் பரந்திருந்த தென்றே சொல்லலாம் . கங்க 
பல்லவர்கள் அரசாண்ட தலைக்காடு இதற்கு இராஜதானியாய் 
இருந்ததென்றும் கொல்லி மலை இந்நாட்டு மலைகளில் ஒன் 
என்றும் சொன்னால் இந்நாடு அதிகபரப்புடையது அல்லவா ? 

பூர்வ காலங்களில் உயர்ந்த மலைகளையும் ஆழ்ந்து அக 
ற நதிகளையும் தேச எல்லைகளாய்க் கொண்டிருந்தார்கள் . 
இக்கொங்கு நாட்டிலும் அப்படியே அனுசரித்திருந்தார்கள் . 
சுற்றிலும் உயர்ந்த மலைகளால் சூழ்ந்த ஒரு பீடபூமி என்றே 
இதைச் சொல்லலாம் . இந்நாடு செழித்திருந்த காலத்தில் 
வடக்கே பிஸிகிரிரங்கன் , ஹோசூர் மலைகளும் , கிழக்கே 
கொல்லி , ஜவ்வாது மலைகளும் , தெற்கேவராக ( பழனியும் 
கோடைக்கானலும் ), ஆனைமலைகளும் , மேற்கே அஸ்தகிரி 
( மேற்குத்தொடர்ச்சி மலை) யும் , எல்லைகளாகக்கொண்ட அக 
ன்ற தேசமே கொங்குநாடு எனப்பட்டது . 

இந்நாட்டை இரண்டு பாகங்களாகப் பிரித்து வடக்கிலி 
ருந்து தெற்கு முகமாகக் காவிரிந் தியானது ஓடும் . இந்நாட் 
டிறகு யாதொரு ஜலவசதியும் கொடாமல் இதிலிருந்து எல்லா 
சௌகரியங்களையும் எடுத்து கொண்டு போய்சோழநாட்டிற்கு 


6 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


ஊட்டுவதாலே இந்த தியை கொங்கு நாட்டு ந தியென்று ஒரு 
வரும் கொள்வதில்லை . இதற்கு உபந்திகளாக , வானி ( பவா 
னி ) , காஞ்சிமாநதி ( நொய்யல் ) , ஆம்பிராவதி , என்னும் ஆறு 
கள் இந்நாடு வழியே ஓடி அதனைசசேருகின்றன . இந்தாடு 
சுப்பிரமணியக்கடவுள் சந்தி திகளான பல சிறு குன்றுகள் 
அங்கங்கே கொண்டிருக்கும் சிறப்புவாய்ந்தது . மூவரால் 
பாடல் பெற்ற கொங்கேழு ஸ்தலங்களும் , பேரூர் , குரக்குத் 
தளி போன்ற வைப்புஸ் தலங்களும் , பல அரசர்களாலும் 
சீமான்களாலும் சிலாலிகிதங்கள் வரையப்பெற்ற பலபுராதன 
ஆலயங்களும் கொண்ட பழைய நாடு இதுவே . 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் : - இச்சிறந்த நாட்டில் சைல சமயா 
சாரியரில் ஒருவரான ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் சைவசம 
யம்பரவச் செய்வதற்காக ஸ்தலங்கள் தோறும் சென்று 
தேவாரங்கள் அருளிச் செய்தபோது மூன்றுதரம் விஜயம் 
செய்து இருக்கின்றார் . அவர் எழுந்தருளிய காலம் மதுரை 
யில் வரகுணபாண்டியனும் கொடுங்கோளூரில் ( சேரர் நகர் ) 
சேரமான் பெருமாள் நாயனாரும் சேதி நாட்டில் நாசிங்க 
முனையரும் அரசாண்ட சமயம் . அது சுமார் கி . பி 850 
என்று இப்போது கணிக்கப்பட்டிருக்கிறது . அக்காலத்தில் 
தென்னிந்தியா மிகுந்த குழப்பம் அடைந்திருந்தது . காஞ்சி 
பல்லவர்கள் க்ஷணமடைந்திருந்தனர் . சோழர் ஆதிக்கம் 
ஆரம்பிக்கவில்லை . பாண்டியன் சிறிது வெற்றியடைந்தும் 
பின்னடைந்தான் . வடக்கே சாளுக் தகிய அமோகவர்ஷன் 
சிறப்போடு அரசாண்டான் . அவன் ஆதரவால் கொங்கு 

சுந்தர மூர்த்திகள் காலத்தைப்பற்றி அனுபந்தத்தில் 
பார்க்க : 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் 


T 


நாட்டை ஆண்டு வந்த தலைக்காட்டுக்கரங்கேயர்கள் (கங்க 
பல்லவர் ) சிறிது சுதந்திரத்துடனும் அமைதியுடனும் வாழ் 
ந்து வந்தார்கள் . ஆகையால் சுந்தரமூர்த்தி நாயனார் கொங்கு 
நாட்டில் செய்த விஜயங்கள் தடைகள் நேரிடாமல் அமைதி 
யுடன் நிறைவேறின எனச்சொல்லலாம் . 


. 


சரித்திர வரலாறுகள் : - மேற்குறித்த வண்ணம் ஸ்ரீமத் 
சுந்தரமூர்த்திகள் கொங்கு நாட்டில் செய்த விஜயங்களைப்பற் 
றிப்பல நூல்கள் கூறியுள்ள போதிலும் , பெரியபுராணம் அவர் 
சரித்திரம் முழுவதும் விரிவாகக் கூறுகிறதினால் அதன் 
வரலாறோம் ஆராய்ச்சிக்குத் தகுந்த சாதகமாயிருக்கும் ; 
ஆதலால் அதன்படியுள்ள சரித்திரத்தை முதலில் நாம 
கவனிப்போம் 


1. பெரியபுராணம் : - தமிழ் நிலமாகிய இத்தொனாட் 
டைச் சேர்ந்த திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரில் 
ஆதிசைவ குலத்தில சடையனாருக்கும் அவர் மனைவியாரான 
இசைஞானியாருக்கும் புதல்வராய் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுளா 
மிகள் அவதரித்து , நம்பியாரூரர் என்ற பிள்ளைத்திரு நாமம் 
பெற்று வளர்கையில் , பிள்ளைப்பருவத்தே அந்நாட்டு அரசர் 
நாசிங்க முனையரால் அபிமான புத்திரராய்க் கொள்ளப் 
பெற்று கல்வி கற்று சகல கலைகளிலும் வல்லவராயினார் . சுவா 
மிகளுக்கு மணப்பருவம் வரவே , தந்தையார் தம்மரபிற் 
கேற்ப புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய புதல்வியை 
அவருக்கு மணம் பேசுவித்தார் . பின்பு மண முகூர்த்தம் 
நிச்சயிக்கப்பட்டு , அந்நாள் நமது சுவாமிகள் புத்தூரில் மண 
ப்பந்தரில் மணக்கோலத்துடன் வீற்றிருக்கையில் , சிவபெரு 
டின் அவரைத் தடுத்தாட் கொண்டருளும் பொருட்டு ஒரு 
வயோதிகராய் எழுந்தருளி வந்து மணப்பந்தர் புகுந்தார் . 
அங்கு இருந்த சுந்திர மூர்த்திகளை நோக்கி , அவர் மீது தன 
க்கு ஒரு வழக்கு உண்டு என்றும் அதைத்தீர்த்த பிறகு தான் 


பெரியபுராண சரிதம் . 


9 


மணம் புரிய வேண்டும் என்றும் எடுத்துக்கூறி அங்கு மணம் 
நடப்பதைத் தடுத்தார் . அங்கிருந்த சபையோர் அவ்வழக்கு 
என்ன என்று வினாவவும் , அம்முதியோர் அன்று மணம் 
புரியவிருக்கும் சுந்தரமூர்த்திகள் தமக்குப் பரம்பரையான 
அடிமை என உரிமை பாராட்டி வெண்ணெய்நல்லூர் சபை 
யோர் முன் அதனை ஒரு ஓலை காட்டி நிரூபித்தார் . சுவாமி 
களும் அதனை ஏற்றுக் கொண்டு அவர்பின் செல்லவே அவ் 
வயோதிகர் வெண்ணை நல்லூர் சிவாலயத்தின் உட்சென்று 
மறைந்து ஆகாயவீதியிலே காட்சி தந்தருளினார் . உடனே 
சிவபிரானே தன்னை ஆட்கொண்டருளிய அருளாளர் என்பது 
ணர்ந்து அவரது பெருங்கருணைத்திற ததை வியந்தவராய் 
பெரும் னுடைய ஆக்ஞையின்படி பித்தா பிறை சூடி.” 
என ததொடங்கும் தேவாரத் திருப்பதிகத்தால எம்பெரு 
மானை சுவாமிகள் துதித்தார் . பிறகு அவர் பல சிவஸ்தலங் 
கள்தோறும் சென்று பதிகங்கள் பாடித் திருவாரூர் நகரடைந் 
தார் . அந்நகரிலிருக்கையில் பரவை நாச்சியார் மணம் நடந் 
தேறியது . பின்னர் தேவாசிரிய மண்டபத்தில் சிவனடியார் 
களைத் தொழுது திருத்தொண்டத்தொகை " பாடினார் . அந் 
நகரை விட்டுச் சோழநாட்டுத் திருப்பதிகளைத் தரிசித்துச 
சென்ற சுந்திர மூர்த்திகள் திருபைஞ Z லி முதலிய ஸ்தல 
ங்களை வணங்கித திருஈங்கோய் மலையைப்பணிந்து பின் அங் 
கிருந்து காவிரி தாண்டிக் கொங்கு நாடு புகுந்தார் . 


கொங்கு நாட்டில் காவேரிக்குத் தென் கரையில் கறை 

யூர் எனப்பெயர் கொண்ட திருப்பாண்டிக் 
முதல் விஜயம் . கொடுமுடி என்னும் ஸ்தலத்திற்குச் சுந்தர 

மூர்த்தி சுவாமிகள் சென்று சிவபெருமானை 


ந 


10 


ஸ்ரீ சுந்தர மூர்த்திகள் . 


வணங்கி உள்ளத்தில் அன்பு பெருக ஈசனை மறக்க ஒணா 
ஆர்வத்தினால் , 


4 


( 


" மற்றுப் பற்றெனக் கின்றி நின்றிருப் பாதமே மனம் பாவித்தேன் 
பெற்ற லும்பிறந் தேனினிப் பிறவாத தன்மைவ நீ தெய்தினேன் 
கற்ற வர்தொழு தேத்துஞ் சீர்க்கறை யூரிற் பாண்டிக் கொடுமுடி 
நற்ற வாவுனை நான்ம றக்கினுஞ் சொல்லுநா நமச்சி வாயவே . ” 
என்று தொடங்குவதாகிய உலகெலாம் உய்ய உறுதியாம் 
பதிக " மாகிய பஞ்சாட்சரத் திருப்பதிகத்தை அருளினார் . 
பின்பு அந்நகரை விட்டு நீங்கிப் , 


" பாங்கு நற்பதிகள் 
பலவுமுன் பணிந்து பரமர் தாள் போற்றிப் 
• போந்து தண் பணிமலர்ப் படப்பை 
குலவுமீ கொங்கிற் காஞ்சிவாய்ப் பேரூர் 
குறுகினார் முறுகுமா தரவால் " 

( பெரிய புராணம் , ஏயர்கோன் -88 ) 


என்றபடி கொங்கு நாட்டுத்திருப்பதிகள் பலவும் சென்று 
திருப்பேரூரை அடைந்தார் . அங்கே சிவபெருமான் தில்லைக் 
கனகசபையில் நடனம் செய்யும் அற்புதத் திருக்கோலத்தை 
தமக்குக் காட்டக் கண்டு பேராகந்தப்பெருங்கடலில் மூழ்கி 
னவராய் நமது சுவாமிகள் உள்ளம் மகிழ்ந்து தேவாரம்பாடி 


( 


அத்திருப்பதியை யணைந்து முன் றம்மை யாண்டவர் 

கோயிலுட் புகுந்து , 
மெய்த்தவர் சூழ வலங்கொண்டு திருமுன் மேவுவார் தம் 
மெதிர் விளங்க , 


பெரியபுராண சரிதம் , 


11 


யருளினார் . பின் சிதம்பரம் செல்ல எண்ணினவராய் அந்நகர் 
விட்டுப் புறப்பட்டுச் சுரங்களும் நதிகளும் 

திகளும் பல 


பல 


நித்தனார் தில்லை மன் றுணின் றாட னீடிய 

கோலநேர் காட்டக் , 
கைத்தலங் குவித்துக் கண்களானந்தக் கலுழிநீர் 

பொழி தாக்கண்டார் . ( பெரிய புராணம் ஏயர்கோன் -89 ) 
காண்டலுந் தொழுது வீழ்ந்துட னெழுந்து கரயிைலன் 

பென்பினை யுருக்கப் 
பூண்டவைம் புலனிற் புலப்படா வின்பம் புணர்ந்துமெய் 

யுணர்வினிற் பொங்கத் 
தாண்டவம் புரியும் தம்பிரா னாரைத் தலைப்படக் கிடைத்த 


( 


பின் சைவ 


வாண்டகை யாருக் கடுத்தவந் நிலைம விளைவையாள 
வறிந் துரைப்பார் . 


90 


அந்நிலை நிகழ்ந்த வாாருள் பெற்ற வன்பனாரின்ப 

வெள் ளத்து 
மன்னிய பாடன் மகிழ்ந்துடன் பரவி வளம்பதியதனிடை 

மருவிப் 
பொன்மணி மன்று ளெடுத்தசே வடியார் புரிநடங் கும்பி 

டப் பெற்றா 
லென்னினிப் புறம்போ யெய்துவ தென்று மீண்டெழுந் 
தருளுதற் கெழுவார் 

91 
ஆயிடை நீங்கி யருளினார் செல்வா ரருவரைச் சுரங்களும் 

பிறவும் 
பாயுநீர் நதியும் பலபல கடந்து பரமர்தம் பதிபல 


பணிந்து 


12 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள், 


அங்கே 


ஈ சனைப் 


கடந்து திருப்பதிகள் பல பணிந்து பாடல்கள் பாடி 
வெஞ்சமாங்கூடலைச் சார்ந்தார் . 
பணிந்து , சோழநாடு புகுந்து பல பதிகளைத் தரிசித்துச் 
சிதம்பரம் போய்சசேர்ததார் . அங்கே ஸ்ரீ சபாநாதரைத் 
தரிசித்துத் தாம் பேரூரிலே கண்ட நிலையைச் சிறப்பித்து 
" படிக்காடும் அடிமைக்கண் " என்னும் பதிகத்தில் 


பாரூரு மரவல்கு லுமை நங்கை யவள் பங்கன் பைங்க 
னேற்ற 
னூ ரூமன் மருமனார் தமர் செக்கி லிடும்போது தடுத் 
தாட்கொள்வா 
னாரூரன் றம்பிரானாரூரன் மீகொங்கிலணி காஞ்சி 

வாய்ப் 
பேரூரர் பெருமானைப் புலியூர்ச் சிற்றம்பலத்தே 
பெற்றா மன்றே " 


என அருளிப்பாடினார் . இது தான் சுந்தர மூர்த்திகளின் 
கொங்கு நாட்டு முதல் விஜய வரலாறு . 


மேயவண் டமிழால் விருப்பொடும் பாவி வெஞ்சமாக் 

கூடலும் பணிந்து 
சேயிடை கழியப் போந்துவந் தடைந்தார் தென்றிசைக் 
கற்குடி மலையில் 

92 


* சுவாமிகள் வெஞ்சமாங் கூடலில் பாடிய தேவாரம் : 


" எறிக்கும் கதிர் வேய் உதிர் மூத்தம் ஓடு ஏலம் இலவங்கம் 

தக்கோலம் இஞ்சி 
செறிக்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டித்திளைத் 
தெற்று சிற்றாறதன் கீழ் கரை மேல் 


பெரியபுராண சரிதம் . 


13 


ருடைய ஊட 


பின்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமிழ் நாட்டுத்திருப் 
இரண்டாவ 

பதிகள் பல சென்று பதிகங்கள் பாடித் திரு 

வெவாற்றியூரில் சங்கிலியாரை மணந்து அவ் 
து விஜயம் . 

விடம் சிலகாலம் இருந்து திருவாரூரை 
நினைந்து புறப்பட்டார் . அவ்வாறு செல்கையில் தாம் சப 
தம் தவறிய காரணத்தால் கண்கள் இழந்து , காஞ்சியில் ஒரு 
கண்ணும் திருவாரூரில் மற்றொரு கண்ணும் அருளப்பெற் 
றார் . அங்கு பரவை நாச்சியா 

சியாரு 

ஊடலை ஈசனருளால் 
நீக்கப்பெற்று பலஸ்தலங்கள் தரிசித்து விட்டுப் பின்பும் 
அந்நகரிலேயே சிலகாலம் எழுந்தருளியிருந்தார் . அப்போ 
மூது சேரநாட்டுக் கொடுங்கோளூரில அரசு புரிந்து கொண் 
டிருந்த ஸ்ரீ சேரமான் பெருமாள் நாயனார் ஸ்ரீ சுந்தர மூர்த் 
திகளுடைய பக்தி மகிமையைக் கேட்டறிந்து அவரை தரி 
சிக்க விரும்பித் திருவாரூரையடைந்தார் . ஸ்ரீ சுந்தரமூர்த் 
திகளும் சேரமான் பெருமாளை மகிழ்ச்சியுடன் எதிர் 
கொண்டு உபசரித்து அவருடன் நட்புரிமை பூண்டார் . சில 
நாள் கழிந்த பின்னர் சேரமான் பெருமாள் சுந்தர மூர்த்தி 
களை சேரநாட்டுக்கு எழுந்தருளும்படி வேண்ட அவரும் 
அதற்கிசையவே அவ்விருவரும் புறப்பட்டுச் செல்லுகையில் 
திருவையாற்றில் காவிரி நீர் பிரிந்து தமக்கு வழி விடும்படி 
ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் திருப்பாடல் பாட அவ்வண்ணமே 


முறிக்கும் தழைமா முடப்புன்னை ஞாழல் குருக்கத்தி 
கண்மேற் குயில் கூவலறா 
வறிக்கும் கலைமா வெஞ்சமாங்கூடல் விகிர்தா 

அடியேனையும் வேண்டுதியே 
என்பதை முதலாக உடைய திருப்பதிகம் 


14 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


யாகக் காவிரி கடந்து மேற்றிசை நோக்கிக் கொங்கு நாடு 
புகுந்தார்கள் . அந்நாட்டைக் கடந்து மலைநாடு செல்லவே 
அங்குள்ளார் அவர்களை எதிர்கொண்டு உபசரிக்கப்பெற்று 
கொடுங்கோளூர் சென்று சேர்ந்தார்கள் . அங்கே ஸ்ரீ சுந் 
தர மூர்த்திகள் சில நாள் வசித்திருந்து பின் ஸ்ரீ சேரமான் 
பெருமாள் பெரும் பொருள் தரப்பெற்று அவரிடம் விடை 
பெற்று மலை நாடு விட்டு நீங்கினார் . வழியில் கற்சுரங்களையும் 
கான்யா றுகளையும் நெடுங்கானல்களையும் கடந்து கொங்கு 
நாட்டுத் திருமுருகன் பூண்டியின் வழியே சென்றார் . அவ் 

செல்கையில் சிவபெருமான் ஏவலினால கணங்கள் வேடு 
வராய் வந்து சுதா மூர்த்திகள் கொண்டேகும் பொருளக 
ளைப்பரிசனங்களிடமிருந்து வழி பறித்தார்கள் . சுவாமிக 
ளும் திருமுருகன் பூண்டியடைந்து திருக்கோவிலுட்புகுந்து 
எம்பெருமானை வணங்கி , 


வாறு 


கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லித் 
திடுகு மொட்டெனக் குத்திக் கூறை கொண்டாறலைக்கு மிடம் 
முடுகு நாறிய வடுகர் வாழ் முருகன் பூண்டிமா நகர்வாய் 
இங்கு நுண்ணிடை மங்கை தன்னொடு மெத்துக்கிருந்தீ 
ரெம்பிரா னீரே 


என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடியருள கடவுள் 
திருவருளினால அவ்வேடுவராகிய கணங்கள் பறித்த பொ 
ருள்களெல்லாம் கோயில் வாயிலிற் கொண்டு குவித்தார்கள் , 
சுவாமிகள் அவ்வண்ணம் பெற்று அந்நகர் நீங்கிக் கொங்கு 
காடு கடந்து திருவாரூரடைந்து அங்கே இனி திருந்தார் . 
இது தான் கொங்கு நாட்டில சுந்தர மூர்த்திகள் செய்த 
இரண்டாவது விஜயம் . 


பெரியபுராண சரிதம் . 


15 


என வினாவ ) 


சிலநாள் சென்றபின் ஸ்ரீ சுந்தர மூர்த்தி சுவாமிகள் 

சேரமான் பெருமாணாயனாரைக்காண ஆவல்கொ 
மூன்றாம் 
விஜயம் . 

ண்டார் . அதற்காக மலை நாடு செல்லக்கருசி கொ 

ங்குநாடு கடககையில திருப்புக்கொளியூர் அவி 
நாசி சேர்தார் . அவவூரினுள்ளே போகும் போது ஒரு 
வீதியிலே ஒரே காலத்திலே ஒரு மனையில் மணவொளியும் 
ஒரு மனையில் அழுமொலியும் எழக கேட்டு நாயனார் " இவ 
விரண்டொலியும் ஒருங்கு நிகழவது என்னை " 
சில வருஷங்களின் முன் ஒரு மடுவிற்குக் குளிக்கச் சென்ற 
இருமக்களில் ஒருவனை ஒரு முதலை விழுங்கியதும் மற்றவன 
தப்பி ,வீடு வந்ததும் தப்பினவனுக்கு அப்போது அவன் 
னையில் உபநயனம் நடயதும் அதனைக்கண்டு இறந்தவன 
வீட்டில் அழுகை 

உண்டாவதும் 

முதலான விஷயங்கள 
வெளியாயின . அவறறைக் கேட்டறிந்த நாயனார் அவவிறந்த 
புதலவனைப் பிழைப்பிககத திருவுளம் கொண்டு மடுவை 
அடைந்து எம்பெருமான் மீது “ எற்றான் மறக்கேன் ” எனத 
தொடங்கும திருப்பதிகம் பாடினார் . அதனில் , 


உரைப் பாருரையுகா துள்க வல்லார் தங்களுச்சியாய் 
அரைக காடரவா வாதியுமா தமு மாயினாய 
புரைக காடு சோலைப் புக்கொளியூ ரவினாசியே 
கரைக் கான முதலையைப் பிள்ளை தரச்சொல்லு காலனையே . 


என்ற நான்காம திருப்பாட்டு முடிவதற்குள் அம்மடு 
விலிருந்த முதலை முன் விழுங்கின பிளளையை அன்றுவரை 
சென்ற வயதும் நிரம்பக் கரையில் உமிழ்ந்தது . பிள்ளையை 
திரும்பப் பெற்ற பெயறோர் சுவாமிகளை தொழவும் அவர் 
அவினாசி யீசனைத் துதித்து அப்பிள்ளைக்கும் உபநயனம் புரி 


16 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


வித்தார் . பின்னர் கொங்குநாடு நீங்கக் குடபுலத்துச்சிவனார் 
அடியார் பதிகள் தோறும் மகிழ்வுற்று கானகமும் , கான்யா 
றும் , கற்சுரமும் கடந்தருளி மலைநாடு புகுந்தார் . அவ்விடமே 
சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருடன் சில காலம் 
அளவளாவி இருந்து பின்னர் இரண்டு பரம பக்தர்களும் 
சிவபெருமான் திருவருளால் திருக்கைலாசம் அடைந்தனர் . 
இதுதான் சுந்தரமூர்த்திகள் கொங்குநாட்டில் மூன்றாவதாக 
வும் இறுதியாகவும் செய்த விஜயம் . 


. 


இதுகாறும் கூறின வரலாறு தான் நமக்குக் கிடைக்கக் 
கூடியவற்றிலெல்லாம் முதன்மையானது . அநபாயச் சோழர் 
எனப் பெயர் கொண்ட குலோத்துங்கச் சோழன் முதலாவத 
வன் ( கி . பி . 1053-1117 ) காலத்தில் அவருடைய இராஜாங் 
கத்தில் முக்கிய மந்திரித் தொழில் பூண்டிருந்த ஸ்ரீமத் 
சேக்கிழார் நாயனார் மேற்கண்டவாறு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி 
சுவாமிகளின் சரித்திரத்தை தாம் அருளிச்செய்த பெரிய 
புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தில் விரித்துக் 
கூறியிருக்கின்றனர் . அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 
இருந்த காலத்திற்குச் சுமார் முந்நூறு வருஷகாலத்துள் 
மேற்கூறிய அவரது சரித்திர விருத்தாந்தம் எழுதப்பட்டது 
எனலாம் . அதை எழுதினவரோ இராஜாங்கத்தில் ஒரு 
பெரிய பதவி கொண்டவரும் சரித்திர விஷயங்களை எளிதில் 
ஆராய்ந்து வரைவதற்கு வேண்டிய சாதனங்களைக் கொண் 
டவரும் ஆன ஒரு பெரும் புலவர் சிகாமணி . அவரது 
பெரிய புராணமோ, தமிழ்ப் பாஷையில் பெரும்பாலும் 
கிடைக்கக் கூடியதும் வெற்றுரைகளையும் நம்பத்தகாத 


பேரூர்ட்புராண சரிதம் . 


17 


கட்டுக் கதைகளையும் கொண்டதுமான வேறு நூல்களைப் 
போல் அல்லாது , பல சரித்திர உண்மைகளை உள்ளவாறு 
எடுத்துக்கூறும் உன்னதமான ஒரு நூல் . இதைத்தற்காலச் 
சரித்திர நிபுணர்கள் தென்னிந்திய சரித்திரத்தை எழுது 
வதற்கு ஒரு பிரதம ஆதரவாக எடுத்தாளுகின்றனர் . சரித் 
திரம் நடந்த சுமார் முந்நூறு வருஷங்களுக்குள் ஒரு பெயர் 
பெற்ற சரித்திரப் பெரும் புலவரால தம உள்ளத்தெழுந்த 
உயர்ந்த பக்தி மேலிட்டு உலகத்தில் ஸ்ரீ சுந்தர மூர்த்தி சுவா 
மிகளின் சரிதத்தை பரவச்செய்ய வேண்டும் என்ற உன்னத 
நோக்கினாலும் ஆசையினாலும் அது பாடப்பட்டதென்றால் , 
அந்த வரலாறு தான் உண்மையான அம்சங்களைக் கொண்ட 
தென்றும் , அது தான் நாம் நம்பி ஆகாரமாய்க் • கொள்ளத் 
தக்க தென்றும் சொல்லவும் வேண்டுமா ? அத்தன்மையான 
இவ்வாலாற்றை முதன்மையாகக் கொண்டு , வேறு நூல் 
களில் கூறப்பட்டிருக்கும் அவரது வரலாறுகளை இதனுடன் 
ஒப்பிட்டு அதனால் நமக்குத்தெரியவரும ஒற்றுமை வேற்று 
மைகளை இனிக்கவனிப்போம் . 


2. பேரூர்ப்புராணம் : - காலக்கிரமத்தில் பெரிய புரா 
ணத்திற்கு இரண்டாவதாக நாம் கொள்ளக்கூடியது பேரூர்ப் 
புராணம் , அதில் ஸ்ரீ சுந்திரமூர்த்திகள் கொங்கு நாடு 
அடைந்தவிஷயம் அடியிற்கண்டவாறு கூறப்பட்டிருக்கிறது . 

சுந்தரமூர்த்தி நாயனார் வெண்ணை நல்லூரில் சிவபிரா 
னால் ஆட்கொள்ளப் பெற்றுத தெற்கே பல திருப்பதிகள் 
தரிசித்துச்சென்று திரு ர ரூரை அடைந்து அங்கே பரவை 
யாரை மணந்து , திருத்தொண்டத்தொகை என்னும் பதிகம் 


. 


18 

ஸ்ரீ சுந்தர மூர்த்திகள் . 
பாடிப்பின் மேற்காக பல சிவஸ்தலங்கள் தரிசித்துக் 
கொண்டே கொங்கு நாட்டில் கொடுமுடி அடைந்தார் . 
அங்கே அவ்வூர் ஈசனை வழுத்திப் பின் மேற்கே சென்று 
காஞ்சிவாய்ப் பேரூரை அணுகினார் . அத்திருப்பதி வாழும் 
அடியார்கள் " தம்பிரான் தோழர் வந்தார் எனக் கொண் 
டாடி ஊர் அலங்கரித்து அவரை எதிர் கொள்ளவே சுந்தர 
மூர்த்திகளும் அவர்களுடன் அளவளாவியிருந்து காஞ்சிந்தி 
யில் நீராடி திருக்கோயில் புகுந்தார் . ஆனால் அவர் வருவ 
தற்கு முன்பே சிவபெருமான் ஒரு திருவிளையாட்டை முன் 
னிட்டு உயர்ந்ததும் இழிந்ததும் ஆனவெல்லாம் தானே 
என்று மறை ஓதுவதை நிரூபிக்க முன்னர் வேதியனாய் வக் 
தது போலத் தானே இப்போது ஒரு பள்ளனாயும் தேவியார் 
ஒரு பள்ளியாகவும் உருவெடுத்து , உழுதல் நடுதல் முதலிய 
மழவர் தொழிலைப்புரிந்து கொண்டிருந்தனர் . பெருமானை 
கோயிலில் காணப்பெறாமல் நாயனார் நந்தீசனை வினாவவே , 
அவர் ஈசனால் முன்னமே சொல்லக்கூடாதென்ற கட்டளை 
இடப்பெற்றவராயிருந்ததினால் , யாதொன்றும் கூறாமல் தன் 
பார்வையை மட்டும் அத்திக்கிலே செலுத்த அக்குறிப்பை 
உணர்ந்த ஸ்ரீமத் சுந்தரமூர்த்திகள் அவ்வழியே சென்று 
அங்கே வயலிடத்தே சுவாமியையும் தேவியையும் கண்டு 
வணங்கினர் . சிவபெருமான் நாயனாரோடு கரையேறி ஆலை 
யம் அடைந்து , தம் கட்டளை தவறின குற்றத்திற்காக நந்தி 
யின் முகத்தைச் சேதித்து , வெள்ளியம்பலத்தில் திருநட 
னம் புரிந்தார் . அதனை தரிசித்து மகிழ்ந்த நாயனார் பொன் 
தரும்படி கேட்கவும் , கொடாமல் சிவபிரான் உனது பாட் 
டிற்கு நமது ஆட்டே பரிசு ; இது முத்திஸ்தலம் , ஆகையால் 
மற்றைய ஸ்தலங்களில் பொன் தருவோம் ; சேரமானுக்கு 


பேரூர்ப்புராண சரிதம் , 


19 


உனது செய்தி தெரிவித்தோம் ; அவன் தருவன் என அரு 
ளிச்செய்தார் . பின்னர் நாயனார் விடை பெற்று பலஸ்தலங் 
களையும் தரிசித்துச் சிதம்பரம் செல்ல , அங்கு பொன்னம்ப 
லத்தில் ஸ்ரீ நடராஜப் பெருமான் பேரூரில் காட்டிய தரிச 
னம் காட்டவே ; அதனை " பேரூரர் பெருமானைப் புலியூர்ச் 
சிற்றம்பலத்தே பெற்றாம் அன்றே எனச் சிறப்பித்துப் 
பாடினார் . 


பிறகு சோழ நாடு , நடு நாடு , தொண்டை நாடுகளில் 
உள்ள திருப்பதிகளைத் தரிசித்துத் திருவாரூர் சென்ற நாய 

அங்கு சேரமான் பெருமாளைச் சந்தித்து அவருடன் 
நட்புரிமை பூண்டு திருவஞ்சைக் களம் சேர்ந்து அங்கு 
சில நாளிருந்து சேரமான் பெருமாளிடம் பெரும் பொருள் 
பெற்றுத் திரும்பும் வழியில் பரி கொடுத்துத் திருமுருகன் 
பூண்டியில் அதனை மீண்டும் பெற்றுத் திருவாரூர் சேர்ந் 
தார் ... 

மீண்டும் மலை நாடு செல்லக் கருதிக் கொங்கு வழியே 
செல்கையில் , திருப்புக் கொளியூரில் ஒரு மனையில் அழுகை 
யும் ஒரு மனையில் மணமும் கண்டு வியந்து , வினவி நடந்த 
வாறு அறிந்து , பதிகம் பாடி முதலைவாய்ப பிள்ளை அழைப் 
பித்துப்பின் திருவஞ்சைக்களம் சேர்ந்து கம் 

கயிலை 

அடைந்தார் . 


இவ்வாறு கூறும் பேரூர்ப்புராணம் சுமார் நூற்றைம் 
பது வருஷங்களுக்கு முன் திருவாவடுதுறை ஆதீனம் புல 
வர் சிகாமணியாய் விளங்கிய ஸ்ரீ கச்சியப்ப முனிவரால் 
ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் முத்தியடைந்தது கி . பி . 1790. 


20 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள். 


றது . 


பாடப்பெற்றது . இந்நூல் பெரும்பாலும் பெரிய புராணத் 
தை ஒட்டியே பாடப்பெற்றது என்பது தெளிவாய்த் தெரிகி 

ஆனால் இவ்விரண்டு வரலாறுகளுக்கும் வித்தியாசம் 
உள்ளதா என்பதைக் கவனிக்கையில் , சில இருப்பதைக்காண 
லாம் . அவற்றில் முக்கியமானது ஈசன் பள்ளனாக நடித்த 
திருவிளையாடல் . பேரூர்ப்புராணத்தில் குறிப்பாக விவரித்தி 
ருக்கும் இச்செய்கை பெரிய புராணத்தில் ஏன் காட்டப்பட 
விலை ? அது உண்மையாய் நடந்திருந்தால் இப்படி காட்டா 
மல் விடப்பட்டிருக்குமா? இவ்வாட்சேபணைக்கு ஒரு வித 
சமாதானம் கூறமுடியும் . பெரிய புராண வாசிரியர் தம் புரா 
ணத்தில் பொதுவாக ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் சரித்திரத்தை 
கூறப்புகுந்தாரேயன்றி சிறப்பாக ஆங்காங்குநடந்த தலங் 
களின் வி சேஷங்களை கூறத்தெடங்கினவர் அல்லர் ; ஆகையால 
நாயனாரின் சரித்திரப் பெரும்பகுதிகளை மாத்திரம் கூறி 
னாரே யன்றி சிறப்பு ஸ்தலமாகிய பேரூரில் நடந்த சிறிய சம் 
பவங்களைக் க.றவேண்டிய அவசியமிருக்கவில்லை; அந்தஸ்த 
லபுராணமாகிய பேரூர்ப் புராணத்தில் அவைகளைக்குறிக்க 
வேண்டிய நியாயமுண்டு . சோழநாட்டிலிருந்த சேக்கிழா 
ருக்கு மேலைக்கொங்கில் உள்ள பேரூரில் நடந்த சமபவமும் 
நடவடிக்கையும் எப்படித் தெரியவரும் ? எனவும் அதற்கு 
காரணம் கூறுவர் . ஆகையால் பொதுச் சரித்திரத்தில் இச் 
சம்பமை விடப்பட்டிருந்தால் அதனாலேயே அது நடந்தி 
ராது என்று கூறுதல் கூடாது என்பர் . 


இவ்வாறு கூறத்தொடங்கும் சமாதானம் எது வரை 
நிலைக்கும் என்பதைக்கவனிப்போம் . பேரூரில் நடராஜப்பெரு 
டான் திருக்கோலம் கண்டதும் அதைச்சிதம்பரத்தில் தமது 


பேரூர்ப்புராண சரிதம் . 


21 


திருப்பதிகத்தில் குறிப்பிட்டது முதலாகக் கூறும் சேக்கி 
ழார் சுவாமிகள் இச்சம்பவத்தை மாத்திரம் அறிந்து கொள் 
ளாமலும் தமது புராணத்தில் குறிப்பிடாமலும் விடுவாரா ? 
இசசமபவமும் விட்டு விடத்தகுமாறு அவவளவு சிறியது 
எனக் கொள்ளத் தக்கதல்லவே . தவிரவும் சேக்கிழார் சுவாமி 
கள் சுந்தர மூர்த்திகள் சரித்திரத்தில் ஏதாவது ஒரு சம்ப 
வததை கதைப்போக்கில் விட்டுவிட்டாலும் , தமபுராணத்துச 
சருக்கங்களின் இறுதியில் கூறும் நாயனா தோததிரச செய் 
யுள்களில் நுணுக்கமாகக்காட்டி விடுகின்றனர் .உதாரணமாக , 
சிவபெருமான் பரவையார் ஊடல் தீர்க்கத் தூது சென்ற 
நாள் சுந்தர மூர்த்தி நாயனார் கூன் , குருடு தீர்தது ஏவல 
கொண்ட அற்புதததை அவரது சரித்திரத்தில் ஆசிரியர் 
கூறாவிடினும் வார் கொண்ட வனமுலையாள் சருக்கத்து 
இறுதியில் ( அதாவது கூற்றுவ நாயனார் புராண இறுதி ) 
உள்ள நம் நாயனார் தோததிரச செய்யுளில் நுணுக்கமாகக் 
கூறியிருக்கின்றதைக் 

இவ்விதமாகவாவது , 
இப்பள்ளுப்படலத் திருவிளையாடலை பெரிய புராணத்தில் எவ் 
விடத்திலேனும் ஆசிரியர் குறித்திருக்கின்றனரா எனில் எங் 
குமில்லை. ஆகையால் சேக்கிழார் சுவாமிகள் காலத்தில் இச்சம் 
பவம வியாபகத்தில் இருந்திருக்காது என ஊகிக்கலாம் 
ஆனால் ஒன்று , பேரூரில் இத்திருவிளையாடல் ஓர் உறசவமாக 


காணலாம் . 


* தேனுங் குழலும் பிழைத்த திரு மொழியாள் புலவி தீர்க்கமதி 
தானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தருந்திரு நாட் 
கூனுங் குருடும் தீர்ந்தேவல் கொள்வார் குலவு மலர்ப்பாதம் 
யானும் பரவித் தீர்க்கின்றேன் எழுபிறப்பின் முடங்குகூன் . 

பெரிய , கூற்றுவாரயனா, செய்யுள் 9 . 


22 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


, 


காரு 


தொன்று தொட்டு நடந்து வருவதென்று தெரிகிறது . இத் 
திருவுருவத்தோடு இறைவனும் இறைவியும் எழுந்தருளியி 
ருக்கும் ஒரு சிறு தனியாலயம் ஒன்று பெரிய கோயிலுக்கு 
முன்புறம் உள்ளதையும் காண்கிறோம் . எனினும் இவ்வுற்ச 
வம் எக்காலம் தொடங்கியதோ என்பதை அறிய யாதெ 
ஆதரவும் இல்லை . கச்சியப்ப சுவாமிகள் பேரூர்வந்து வாழ்ந்த 
காலத்தில் இவ்வுற்சவத்தை தானே நேரில் கண்டு அவ்விருத் 
தாந்தத்தை பெரிய புராணத்தில் உள்ள மற்ற சரித்திரப்பகு 
திகளோடு சேர்த்து ஒரு வரலாறாகத் தொகுத்து இப்பள் 
ளுப் படலத்தைப்பாடினார் போலும் . ஆகையால் இவ்வுற்சவம் 
நூற்றைம்பது வருஷங்களுக்கு முற்பட்ட காலத்திலேயே 
நடை பெற்றிருத்தல் வேண்டும் என்பது திண்ணம் . பேரூர் 
புராணம் வடமொழியிலிருந்து மொழி பெயர்க்கப்பட்டது 
எனக்கொண்டால் , இவ்விஷயம் வடமொழி நூலில் உண்டா ? 
அது எக்காலத்தில் எழுதப்பட்டது ; என்ற கேள்விகள் 
பிறக்கும் . அவை ஆராயத்தக்கவையே . ஆனால் வட்மொழி 
நூல் கிடைப்பதே அரிது என்றால் அதனாராய்ச்சியும் மிக 
அரிது அன்றோ? 

மேலும் , சிவபெருமான் உலகில் உயர்ந்ததும் இழிந்த 
துவும் தானே என மறை ஓதுகிற படிப்பினையை உலகோர்க்கு 
வெளிப்படுத்த பள்ளனாக அவதரித்தார் என பேரூர்ப் புரா 
ணத்தில் * கூறப்பட்டிருத்தலால் , சிவபெருமானின் அனந்த 
கல்யாண குணங்களில் இதனை நிரூபிப்பதற்காக , பேரூர் 
* உயர்ந்ததுவுந் தாமே யிழிந்ததுவுந் தாமேயென மறையோல 

மிட்டுரைக்கும் 
வியந்ததஞ் செய்கை யிரண்டனு ளொன்று வேதியனாகி 
முன் காட்டிப் 


பேரூர்ப்புராண சரிதம் . 


23 


வாழ் அடியார்கள் இச்சம்பவத்தை உண்டுபண்ணி ஒரு உற் 
சவமாகக் கொண்டாடினார்கள் போலும் என்பாருமுளர் . 


பேரூர்ப்புராணக் கதைக்கும் பெரிய புராணக் கதைக் 
கும் மற்றொரு வித்தியாசம் உண்டு , 

சுந்தர மூர்த்திகள் 
பேரூரில் சிவபெருமானைப் பொன் தரும்படி பாடியதும் , 
அதற்குச் சிவபிரான் " நினது பாட்டிற்கு நமது ஆட்டே 
பரிசு , சேரமான் பொன் தருவான் என அருளியதும் 
பேரூர்ப்புராணத்தில் உண்டே ஒழிய பெரிய புராணத்தில் 
இல்லை . இவ்வித்தியாசத்திற்கும் முன்னர்க்கூறிய ஆட்சே 
டம் சமாதானங்களே பொருந்தும். . ஆனால் மற்றொரு 
கொள்கை என்னவெனில் சேரமான் பெருமாள் நாயனார் 
பின்னால் சுந்தர மூர்த்திகளுக்கு பொன் தரும் விஷயத்தை 
உத்தேசித்து , அதற்கு ஒரு காரணம் கற்பிக்க வேண்டியது 
அவசியம் என்று எண்ணி இதனைச் சேர்த்திருக்கலாம் . 
மேலும் , தனது பக்தன் தன்னிடமேயன்றி பிறரிடம் பொன் 
பெறலாகாது என்பது ஈசனார் திருவுள்ளக் கருத்தாகும் 
ஆதலின் அவ்விதம் பொருள் பெறுவதற்குத்தாமே பேரூ 
ரில் ஆணை தந்தார் எனக்காரணம் கூறுவர் . ஆனால் சேரமான் 
பெருமாள் நாயனார் கொடுத்த பொருள்களை ஈசனார் தம் 
கணங்களை அனுப்பிக் கவர்ந்து கொண்டு மீட்டும் தாமே திரு 
முருகன் பூண்டியிலே தொடுத்ததாகக் காண்கிறோம் . மேலே 


பயந்தரு மிறைவா மற்ற துங் காட்டப் பள்ளனாயத் 

திரு விளையாட்டா 
னயந்த பூம்பணையின் வினை செய வன்பர் 
நண்ணு முனண்ணினரம்மா . 

( பேரூர் . பள்ளுப்படலம் - 24 ) 


24 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


பேரூர்ப்புராண வாசிரியர் கூறியபடி பெருமானே சேரமான் 
பெருமாளிடம் பொருள் பெற அனுமதி தர வேண்டியது 
அவசியமாயிருந்து அப்படி தந்துமிருந்தால் திருமுருகன் 
பூண்டியில் அப்பொருள்களைக் கவர்வதற்குக் காரணமில்லை 
யே சேக்கிழார் நாயனாரும் அப்பொருள்களைக் கவர்ந்து மீண் 
டும் தந்ததற்குத் தாமே கொடுப்பதல்லால் வேறு ஒருவர் 
கொடுப்பக்கொள்ளக் கூடாதென்பது ஈசன் திருவுள்ளமோ 
என்று ஊகிக்கிறாரல்லவா ? ஆகையால் மேற்கூறியபடி ஒரு 
காரணம் கற்பிப்பது அநாவசியம் என்று தோன்றுகிற 


-- 


சரித்திர சம்பவங்களில் மேலே காட்டிய வித்தியாசங் 
களைத் தவிர்த்து , சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கொங்கு 
* திருமுருகன் பூண்டியயற் செல்கின்ற போழ்தின்கட் 
பொருவிடையார் நம்பிக்குத் தாமே பொன் கொடுப்பதலா 
லொருவர் கொடுப் , பக்கொள்ள வொண்ணாமைக் கதுவாங்கிப் 
பெருகருளாற் றங் கொடுக்கப் பெறுவதற்கோ அது அறியோம் . 

பெரிய , சேரமான் . 165 . 
ஆனால் திருமுருகன் பூண்டிப் புராணமுடையார் வேறு 
காரணம் ஊகிக்கின்றனர் . அதைக்காண்க. 
இந்நெறி நாவலூரனார் செல்ல வெம்பிரான் கந்தமாபுரத்து 
முன்னவன் முன்னர் வதுவை நாட்டுத்து முறிதெரித் 

தாண்டதுபோல 
வுன்னருஞ் சிறப்பாலுல கெலாமோங்க வொரு விளையாடலை 


அன்னவர் முன்பு வந்த போதாங்க ணடைந்துகை தொழா 

மையினாலோ . 
திருமுருகன் , வேடுபறி . - 60 . 


அவிநாசிப்புராண சரிதம் . 


25 


காட்டு விஜயக்கிரமத்தில் இந்த இரண்டு நூல்களுக்கும் யா 
தொரு வித்தியாசமும் இருப்பதாகத்தெரியவில்லை . 

3. அவிநாசிப்புராணம் : - நமது ஆராய்ச்சிக்கு மூன் 
றாவதாக எடுத்துக் கொள்ளும் அவிநாசிப் புராணத்தில் 
சுந்தாச் சருக்கத்தில் சுந்தரமூர்த்திகள் சரித்திரம் கூறப் 
பட்டுள்ளது . அதில் கொங்கு நாடு சம்பந்தப்பட்ட பாகம் 
எடுத்துக் கூறுவோம் . 


சுந்தரமூர்த்திகள் சிவபிரானால் தடுத்தாட்கொள்ளப் 
பெற்றபிறகு , திருவாரூரில் பரவையாரை மணந்து , திருத் 
தொண்டத்தொகைபாடி , குடகொங்கம் ( மேல கொங்கு ) 
அடைந்துப்பின் பலஸ்தலங்களை வணங்கித திருமுதுகுன் 
றம் சென்றார் . 


சுந்தரமூர்த்திகள் பின்னர் பலஸ்தலங்களைத் தரிசித்து 
திருவாரூரில் இருக்கையில் , அவரைச சந்திக்க ஆவல் 
கொண்ட சேரமான் பெருமாள் நாயனார் திருவஞ்சைக் 
களம் விட்டு , கொங்கணைந்து ஆம்பிரநதி சார்ந்த * வஞ்சி 
யைச் சேர்ந்துப் பின் திருவாரூர் சென்றார் . அங்கே அவர் 
சுந்தரமூர்த்திகளைக் கண்டு நட்புக் கொண்டு பின் இருவரு 
மாகத் திருவஞ்சைக்களம் சேர்ந்தனர் . அவ்விடம் சேரமான் 
பெருமாளிடம் சுந்தரமூர்த்திகள் அளவற்ற திரவியம் 
பெற்று மீண்டு வருகையில் திருமுருகன் பூண்டியில் சிவகண 
வேடுவர்க்குப் பறி கொடுத்தனர் . அப்போது திருமுரு 
கேசமுடையாரைத் துதித்து " எத்துக்கிருந்தீர் எம்பிரா 
* ஆம்பிராவதி நதிக்கரையில் உள்ள கரூரை வஞ்சி என்கிறார் இந்த 
ஆசிரியர் . இதைக்குறித்து பிரபல விவாதம் உண்டு . 


26 

ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 
னீரே " எனும் தொடர் கொண்ட திருப்பதிகத்தால் பாடவே , 
கோயில் கணக்கனால் பறி கொடுத்த திரவியத்தை மீண்டும் 
பெற்று திருவாரூரடைந்தார் . 


மற்றும் , சுந்தர மூர்த்திகள் சோணாடு நீக்கிக் கோளம் 
அடைந்து , " சேர விண்ணாடர் போற்றும் முருகேசம் " என் 
னும் முல்லை வனம் வழியே செல்கையில் பசியால் வருந்தி 
நிற்கவே , அவிநாசியெம்மான் வேதியனாய் வந்து பொதி 
சோறு கொண்டுவந்து கொடுத்தார் . அதைப் பெற்றுத்திரை 
போட்டு உண்டு , கல்லில் கைதுடைத்துப்பின் சோறு தந்த 
வேதியரை கொங்கில் வாரணவாசிக்கு ( அவிநாசி ) வழி எது 
எனக்கேட்டார் . உடனே அவர் குடதிசை காட்டி , மறைந் 
தார் . அவ்வழியே அவிநாசி சென்று நமது நாயனார் லே தி 
யர் தெருவில் ஒரு மனையில் அழுகையும் மற்றொன்றில் மண 
மும் இருக்கக்கண்டு வியந்து முதலை பிள்ளையுண்ட விஷயம் 
தெரிந்து , குளக்கரையை அடைந்து பதிகம்பாடி , முதலையை 
பிள்ளையுமிழச் செய்து அக்குழந்தைக்கு உபநயனம் செய் 
வித்தார் . பிறகு அவ்வூரை விட்டுத " தமிழ் முனி பூசனை 
யுகந்த " துடிசைக்குப் போய் நிமலனைப் போற்றி முருங்கைக் 
கறி நல்லமுது அவர் அளிக்க உண்டார் . அவ்விடம் விட்டு 
நாயனார் பேரூர் செல்லவே அங்கு பட்டி நாயகர் உழவன் 
உருக்கொண்டு நெல் விதைப்பதைக் கண்டு மகிழ்ந்து அரசம் 
பலத்தில் ஈசன் ஆடல் செய்யத் தான் பாடல் செய்து , மலை 
நாடு சென்று சேரமானுடன் கைலை அடைந்தார் . 

. 


இவ்விதமான கதைப்போக்கைக் கொண்ட அவிநாசிப் 
புராணம் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்குமுன் 


அவிநாசிப்புராண சரிதம் . 


27 


இளையான் கவிராயரால் பாடப்பெற்றது . முந்தி நாம் கூறிய 
புராணங்களின் சரித்திரக்கிரமத்திற்கு இந்நூலில கண்ட 
கதைப் போக்கு வெகுவாய்மாறுபட்டிருப்பதை ஆராய்ந்தால் , 
இப்புலவர் இந்நாட்டில் வழங்கி வந்த கர்ணபரம்பரைக் கதை 
களை அதிகமாக எடுத்தாண்டார் எனவும் , பெரிய புராணத்தை 
அதிகமாகப்பின் பற்றவில்லை எனவும் பொன்பா வேண்டி . 


i . இந்நால் ஆசிரியர் சுந்தரமூர்த்தி நாயனார் கொங்கு 
நாட்டில் முதல் தடவை செய்த விஜயத்தைக் கூறும் போது 
“ குடக்கொங்கு அடைந்தார் என்று மாத்திரம் கூறினாரே 
யன்றி அங்கே அப்போது நடந்தவை இன்னவென்று சிறி 
தேனும் கூறவில்லை . ஆனால் அச்சமயம் நடந்ததாகப் பேரூர் 
புராணத்தில் சொல்லிய பள்ளவேடத்திருவிளையாடல் அவர 
து கடைசி விஜ்யத்தில் நடந்ததாகக் கூறுகிறார் . மேலும் , 
தாயனார் முதல் விஜயத்தில் பேரூர் சென்ற தாவது , அங்கே 
கனகசபையில் நடனம் தரிசித்ததாவது , சிதம்பரத்தில் அதை 
குறித்து தமது பதிகத்தில் பாடினதாவது அவிநாசிப்புரா 
ணத்தில் கூறப்படவில்லை . 


ii . சேரமான் பெருமாள் ஆம்பிரநதிக் கரையிலுள்ள 
வஞ்சி யடைந்ததும் சுந்தரமூர்த்திகள் திருமுருகன்பூண்டியி 
னருகில் பறி கொடுத்த பொன்ளை கோயில் கணக்கன் மூல 
மாய்ப் பெற்றதும் புதிதாக இந்நூல் கூறுகிறது . இவ்வாசிரி 
யர் உத்தேசித்திருக்கிற நகராகிய கரூருக்கு வஞ்சி என்ற 
பெயர் சுந்தாமூர்த்திகள் காலத்தில் வழங்கி வந்ததோ என் 
பது சந்தேகம் . 


28 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


ii . இந்நூலாசிரியர் கொங்கு நாட்டை கோளம் 
ஆக்கி விட்டது வியக்கத்தக்கது . 


iv. சுந்தரமூர்த்திகள் அவிநாசிக்குப் போகும் வழி 
மல முருகேசம ( திருமுருகன் பூண்டி ) அடைந்ததும் , அங்கு 
பசி உண்டாகச் சிவபிரான் வேதியனாய் வந்து பொதிசோறு 
கொடுக்கத்தான் உண்டு கல்லில் கை துடைத்ததும் முத 
லான கதை பழைய புராணங்களில் கிடையாது . ஆனால் 
இதை ஒரு கர்ணபரமபரையை ஆதாரமாகக் கொண்டே 
இந்நூலாசிரியர் எழுதியிருக்க வேண்டும் . அக்கதையும் 
குறைந் தபக்ஷம் ஒரு நூறு வருஷங்களுக்கு முந்தியே வழங்கி 
யிருக்கவேண்டும் . ஏனெனில் அருணகிரிநாத சுவாமிகள் 
தமது திருப்புகழில் இவ்விஷயத்தைக் குறித்துப் பாடி 
யிருக்கிறார் . " 


V. சுந்தரமூர்த்திகள் அவிராசியை விட்டு துடிசை 
சென்று முருங்கக்கீரை உண்டு பின் பேரூர் போனதும் 
முந்திய வரலாறுகளில் கிடையாது . 


இதுகாறும் சொன்னவைகள் எளிதில் தென்படக்கூடி 
யவைகள் . இன்னமும் பல இருக்கலாம் . ஆகையால் இவ்வா 
சிரியர் பெரிய புராணத்தையாவது தேவாரத் திருமுறைகளை 
யாவது ஆராய்ந்து பின்பற்றிச் சென்றதாகச் சொல்ல இட 
மில்லை . 


* மதப்பட்ட விசாலக போதமும் 


திருத்துடிசைப்புராண சரிதம் . 


29 


4. திருத்துடிசைப்புராணம் : - இந்நூலில் ஸ்ரீ சுந்தரமூர்த் 
திகள் சரித்திரம் “ சுந்தரமூர்த்தி பூசனைச் சருக்கத்தில் ” 
கூறப்பட்டுள்ளது . திருநாவலூரில் சடையனார்க்கும் இசை 
ஞானியார்க்கும் மைந்தராய் அவதரித்து நம்பியாரூரர் 
என்ற பெயர் படைத்த ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் முதலைவாய்ப் 
பிள்ளை மீட்டு திக்கவும் , ஆறுமன் றிடை வழி விடவும் , செங் 
கல் பொன்னாகவும் பதிகங்கள் பாடி , பல திருப்பதிகள் தரி 
சிததுப் பிறகு கொங்குநாடு புகுந்தார் . அந்நாட்டில் கொடு 
முடி , திருமுருகன்பூண்டி மற்றுமுள்ள ஸ்தலங்கள் சென்று 
பதிகங்கள்பாடி புக்கொளியூரவி நாசியடைந்தார் . அங்கு 
தேவாரம் பாடி துடிசை நோக்கிப் போகையில் அவர் ஓர் 
இருண்ட அடவியில் வழி தெரியாது தினகக்கவே சிவபிரா 
னும் தேவியாரும் கிழவேடம் பூண்டு அவருக்கு வழிகாட்டி 
மறைந்தனர் . சுந்தரமூர்த்தி நாயனார் துடிசை அடைந்து 
குருவதீர்த்தத்தில் நீராடி ஆலயம் சென்று கடவுளைத்து திக் 
கவும் , கடவுள் கட்டளையினால் கணேசர் அவருக்குப் பல 
இதப்பட்டிடவே கமலாலய வொருத்திக் கிசைவான பொனாயிர 

மியற்றுப்பதி தோறு முலாவிய தொண்டர் தாள 
இசைக்கொக்கவி ராசதபாவனை யுளப்பற்றோடு யடிட 

வேடையில் 
இளைப்புக்கிட வார்மறை யோனென வந்த நாளிற் 
றிதப்பட்டேதி ரேபொதி சோறினை யவிழ்த்திட்டவிநாசி 

யிலேவரு 
திசைக்குற்ற சகாயனுமாகிய றைந்து போழன் 
செறிப்பித்தக ராபதின் வாய்மக வழைப்பித்த புராண க்ருபாகா 
திருப்புக் கொளியூருடையார் புகழ் தம்பிரானே . 

திருப்புகழ் செ . 928- அவிநாசி- 


30 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


சுவையுடன் முருங்கைக்கீரைக் கறியுடன் அமுது புசிப்பித் 
தார் . நாயனார் அவ்வமுதை உண்டு களித்து தமிழ் வேதம் 
ஓதி ஆதிபுரியாகிய பட்டிச்சுரம் (பேரூர் ) நோக்கி நடந்தார் 
துடிசையில் அவ்வாறு விருந்தளிக்கப்பட்டதால் சுவாமிக்கு 
விருந்தீஸ்வரர் என்று பெயர் வந்ததாம் . 


இவ்வாலா றுள்ள துடிசைப்புராணத்தை இயற்றியவர் 
இன்னாரென்று தெரியாது . குலோத்துங்கன் வாழி என்று 
ஒரு செய்யுளில் கண்டிருப்பதினால் அதன் பதிப்பாசிரியர் 
அருநூல் குலோத்துங்கசசோழன் காலத்ததெனறும் அதா 
வது சுமார் எழு நூறு வருஷங்களுக்கு முன் அது எழுதப் 
பட்டிருத்தல் வேண்டும் என்றும் தம்முகவுரையில் கழுது 
கிறார் . ஆனால் மேலே கண்ட குலோத்துங்கன் இன்னவன் 
என்று சொல்ல முடியாது . அப்பதிப்பாசிரியரே தாம் ஒரு 
சாஸனத்தில் வானவநல்லூருக்கதிபதியான ஒரு குலோத் 
துங்கன் பெயரைக் கண்டதாகக் கூறுகிறார் . ஆகையால் 
சோழநாட்டு அரசர்களான.குலோத்துங்கர்களே யல்லாமல் 
வேறு ஊர்களை ஆண்ட சிற்றரசர்களும் அப்பெயரோடே 
இருந்திருக்கலாம் ; அப்படிப்பட்ட சிற்றரசன் ஒருவன் 
காலத்தில் இந்நூல் இயற்றப்பட்டும் இருக்கலாம் . இந்நூ 
லின் செய்யுள் நடை முதலியவைகளைக் கவனித்தால் 

சமீப காலத்து நூல் எனவே தோன்றும் . 


இந்நூல் வரலாறும் அவிநாசிப்புராண வரலாறும் 
வெகுவாய் ஒத்திருப்பதைப் பார்த்தால் இந்நூல அவிங் 
சிப்புராணத்திற்குச் சிறிது முந்தியதாவது அல்லது பிந்திய 
தாவது இருக்கல் வேண்டும் எனப் புலப்படும் . , 


திருத்துடிசைப்புராண சரிதம், 

31 
இருநூலின்படி கொடுமுடி , திருமுருகன்பூண்டி , அவி 
நாசி , துடிசை , பேரூர் இவைகட்கெல்லாம் ஒரே தடவையில் 
சுந்தரமூர்த்திகள் யாத்திரை சென்றதாகக் காண்கிறோம் . 
இவ்விஷயத்தில் இந்நூல் அவிநாசிப்புராணத்துடன் முரண் 
படுகிறது . அவிநாசியில் முதலைவாய்ப்பிள்ளையுமிழ்ந்த அற் 
புதத்தை நாயனார் அவிநாசிக்குச் சென்றதைக் கூறும் போது 
குறிக்கவில்லை. ஆனால் அவ்வற்புதத்திற்காக தேவாரம் 
பாடியதாக ஊர் பெயர் குறிக்காமலே கூறப்பட்டிருக்கிறது . 
திருமுருகன் பூண்டியில் பறி கொடுத்த விஷயம் சொல்லப் 
படவில்லை , சுந்தரமூர்த்திகள் கொங்குநாட்டிற்கு எவ்வளவு 
விஜயங்கள் செய்தார் , எந்த விஜயத்தில் துடிசை சென்றார். 
என்பவை இந். நாலில் தெளிவாகவில்லை . இதனாசிரியர் சரித் 
திர விஷயம் ஒன்றுமே கவனியாது , தேவாரம் , பெரிய 
புராணம் முதலிய பழைய நூல்களையும் பாராது கர்ணபரம் 
பரையையே ஆதரவாக வைத்துக் கொண்டு பாடினார் . 
போலும் . துடிசைக்குச் சுந்தரமூர்த்திநாயனார் சென்றதாகப் 
பெரியபுராணத்திலாவது பேரூர்ப்புராணத்திலாவது சொல் 
லக்காணவில்லை . ஆனால் சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த் 
திகள் அவிநாசியில் முதலையைப் பிள்ளையுமிழச் செய்தபிறகு , 
மேற்றிசையில் “ சிவனாடியார் பதிகள் தோறும் “ சென்று 
மகிழ்வுற்று " கானகமும் , கானயாறும் கற்சுரமும் " கடந்து 


சென்ற சென்ற குடபுலத்துச் சிவனா , ரடியார் பதிகடோறு 
நன்று மகிழ்வுற் , றின்பற்று நலஞ்சேர் தலமும் கானகமும் 
துன்று மணிநீர்க் கான்யாறு , துறுகற் சுரமும் கடந்தருளி 
குன்ற வள நாட் , டகம் புகுந்தார் குலவு , மடியே னகம் புகுந்தார் . 

பெரிய புராணம் - வெள்ளானை -15 . 


32 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் , 


மலைநாடு புகுந்தார் எனக்கூறுகிறபடியாலும் , துடிசை முத 
லிய ஸ்தலங்கள் கொங்கு நாட்டில் கானகங்களுக்கு இப்பக் 
கமே உள்ளனவாகையாலும் அந்தஸ்தலங்களையே ஆசிரியர் 
எண்ணியிருக்கலாம் அல்லவா ? மேலும் துடிசை ( துடியலூர் ) 
இடிகரை , அன்னியூர் ( அண் ணூர்) , சேவூர் , குரக்குத்தளி 
( பெரியபாளையம் ), கோவில்பாளையம் ( சர்க்கார் சாமக்குளம் ) 
முதலிய ஊர்களின் சிவாலயங்கள் மிகப்பழையவையென்று 
அவைகளின் சிலாசாசனங்களால் தெரிய வருகிறதினால் , 
ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் அவைகளுக்குச் சென்று தேவாரங் 
கள் பாடியுமிருக்கலாம் . பின்னர் அவைகள் இறந்து பட்டு 
மிருக்கலாம் . அப்படியிருக்குமானால் இந்நூலின்படி . சுந்த 
ரர் துடிசை சென்றதும் அதற்கு ஆதரவாக இருந்த காண 
பர்ம்பரையும் வெற்றுரைகள் அல்ல எனலாம் . 

5. திருமுருகன்பூண்டித்தல புராணம் : -- இந்நூலில் 
வேடுபறிச்சருக்கத்தில் கொங்கு நாட்டில் சுத்தர மூர்த்தி 
கள் செய்த காரியங்களை அடியில் கண்டவாறு கூறப்பட்டி 
ருக்கின்றன . 

சுந்தரமூர்த்திகள் தடுத்தாட் கொள்ளப் பெற்றுப் பர 
வையாரை மணந்துப் பல ஸ்தலங்களைத் தரிசித்து விட்டு 
கொங்கு நாடு புகுந்துக் கொடுமுடியைத்துதித்துக் காஞ்சி 
வாய்ப் பேரூரில் மள்ளர் வேலை கொண்ட திருநயப்பாட் 
டைக்கண்டு வணங்கிப் பின் வெஞ்சமாங்கூடலூர் முதலிய 
திருப்பதிகள் சென்றார் . பின்னர் திருவொற்றியூரில் சங்கிலி 
நாச்சியாரை மணந்து சேரமானுடைய கொங்கு நாட்டைக் 
கடந்துத் திருவாரூர் சென்றார் . 

மற்றும் , நாயனார் கொங்குநாடு கடந்து கிருவஞ்சைக் 


. 


திருமுருகன்பூண்டித்தலபுராண சரிதம் , 33 
களம் சேர்ந்து சேரமான் பெருமானிடம் பொருள் பெற்று 
முல்லைவனமாகிய மாதவி வனத்தின் வழிவந்தார் . சிவபி 
ரான் தம் கணங்களை ஏவி வேடர் உருவெடுத்துப்போய் அப் 
பொருளைக்கவரச்சொல்ல , அவர்களும் அவ்வாணையை மேற் 
கொண்டு ஸ்ரீ சுந்தரமூர்த்திகளை இம்சிக்காமல் அவர் பொ 
ருளை மாத்திரம் கவர்ந்து சென்றனர் . அப்போது அதை 
நோக்கிய பிள்ளையார் கூ கூ என்று கதரவே , அதனால் கள 
வை வெளிப்படுத்தியதற்காக ஈசன் பிள்ளையாரை அடித்து , 
அந்தப்பசிய மாத்தடியிலேயே இரக்கத்துடன் இருக்கும்படி 
சபித்துச் சென்றார் . அதனாலே அன்று முதல் அப்பிள்ளை 
யாருக்கு கூப்பிடு பிள்ளையார் என்ற நாமம் உண்டாயிற்று . 
பின்னர் ஸ்ரீ சுந்தரர் ஆலயம் சென்று சுவாமியை நீரே 
பொருளைக் கவர்ந்தீர் என்று பழி கூறித்து திக்கவும் , சிவ 
பிரான் கணங்களைப் பொருள் கொடுத்து விடும்படி ஆக்ஞா 
பிக்கவும் அவர்கள் அவ்விதமே கொடுக்கத்தாம் பெற்றுக் 
கொண்டு திருவாரூர் சென்றார் . 


பிறகு மீண்டும் கொங்கு நாடடைந்து அவிநாசியில் 
பிள்ளையை முதலை உமிழச்செய்து பின் திருவஞ்சைக்களம் 
சென்றார் . 


- .ட்டுக் 


இவ்விதமாகக்கூறும் இத்தல புராணத் --- ட்டுக் 
குப்பைச் செட்டிபாளையத்து வாசுதேவ முதலியார் சமீபகா 
லத்தில் அதாவது 50 அல்லது 60 வருஷங்களின் போது 
பாடினார் . நூலில் கதையின் போக்கை அனுசரித்தால் 
பெரிய புராணம் , பேரூர்ப் புராணம் இவைகளை ஒட்டியே , 
பாடியிருக்கிறார் எனலாம் . ஆனால் கூப்பிடு பிள்ளையார் விஷ 


34 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


வன 


யம் புதியது . இதை அந்தஸ்தலத்தின் கர்ணபரம்பரையின் 
படி சேர்த்தினார் போலும் . ஏனெனில் இப்போதும் திரு 
முருகன் பூண்டியில் கூப்பிடுபிள்ளையாரும் அவருக்கு ஒர் 
ஆலயமும் உண்டு . ஆனால் முல்லை வனமானது மாதவி 
மாவது இப்போது இருப்பதாகத் தெரிய வில்லை . முன்காலத் 
தில் இருந்திருக்கலாமென்று ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் தேவா 
ரத்தாலும் தெரிய வருகிறது . அவிநாசிப்புராணம் கூறுவ 
தைப்போல் இவ்வாசிரியர் கணக்குப்பிள்ளை பொருளை சுந்தர 
ருக்குக் கொடுத்ததாகக் கூறினாரில்லை. நாயனார் திருவொற்றி 
யூரிலிருந்து கொங்கு நாடு கடந்து திருவாரூர் சென்றது 
வேறு எந்த நூலிலுமில்லை . அந்த ஊர்களுக்கு இடையில் 
கொங்கு நாடும் கிடையாது . இது ஒரு கைப்பிசகு போலும் . 

6. மற்றஸ்தலபுராணங்கள் : - சுந்தரமூர்த்தி சுவாமி 
கள் சென்று தேவாரம் பாடிய மற்றைய கொங்கு ஸ்தலங்கள் 
கொடுமுடியும் ( திருப்பாண்டிக் கொடுமுடி ) வெஞ்சமாங் 
கூடலூருமே . இவற்றில் கொடுமுடி ஸ்தலபுராணம் இன் 
றைக்குச்சுமார் இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்பு 
வெங்கடரமணதாசரால் பாடப்பெற்றது . அதில் நம் நாய 
னாரைப்பற்றிய சரித்திரம் ஒன்றுமே கிடையாது . அந்த 
தலத்திற்கு ஒரு பழைய புராணம் இருந்ததாகவும் அது 
அழிந்து போகவும் சில ஏடுகள் மாத்திரம் தமக்கு கிடைத்த 
தாகவும் அவைகளைத் தம் புராணத்தில் சேர்த்துக் கொண்ட 
தாகவும் அந்த ஆசிரியர் தம் முகவுரையில் கூறுகின்றனர் . 
மேலும் இந்தஸ்தலத்தை நமக்கு எப்போதும் நினைப்பூட்டு 


" முல்லைத்தாது மணங்கமழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் " 

- திருமுருகன் - தேவாரம் செ 2 . 


மற்றஸ்தலபுராண சரிதம் . 


35 


வது எதுவெனில் " மற்றுப்பற்றென எனத் தொடங்கும் 
பெயர் பெற்ற பஞ்சாட்சரத் தேவாரமே . வெஞ்சமால் 
கூடலூரின் தலபுராணம் கிடைக்க வில்லை . அதில் எவ்வ 
ளவு மாத்திரம் சுந்தரமூர்த்திகள் சரித்திரம் வெளிப்படும் 
கிறதோ என்பதும் அறியக்கூடவில்லை . கொங்கேழு தலங் 
களில் மற்றுமுள்ள பவானி (திருநணா) , திருச்செங்கோடு 
( கொடிமாடச்செங்குன்றூர்) இவைகளுக்குச சுந்தரமூர்த்தி 
நாயனார் விஜயம் செய்யாததினால் அவர் தேவாரமும் கிடை 
யாது ; அவைகளின் ஸ்தல புராணங்களில் அவரது சரித்திர 
மும் கிடையாது . 


மற்றைய நூல்கள் - சுந்தரமூர்த்திகளின் கொங்கு 
நாட்டுச்சரித்திரத்தைக் கூறும் நூல்களில் சுந்தரர் வேடுபறி 
என்பது ஒன்றாகும் . இது ஒரு சமீபகாலத்து நூல் என்று 
அதைப் படித்த மாத்திரத்தாலே தெரியவரும் . அதில் வரு 
ணனை அதிகமேயன்றி சரித்திர விசேஷம் ஒன்றுமே கிடை 


யாது . 


8. கர்ணபரம்பரைகள் : -- சுந்தரமூர்த்திநாயனார் துடி 
சையில் முருங்கையிலைக் கறியமுதுண்டு கணக 

கணவாப்ப்பாளையம் 
வழியாகப் போகையில் , அவ்விடம் தாம் உண்ட சாதத்தைக் 
கக்கினராம் . அதனாலே அக்கணவாய்ப்பாளையத்தில கோ 
யில் கொண்டிருக்கும் மூர்த்திக்கு கககுமலேசுவரர் என்று 
பெயர் வந்ததாம் . பிற்கு சுந்தரமூர்த்திகள் மருதமலை 
சென்று சுவாமியை தரிசித்துப்பின் பேரூர் சென்றனராம் . 
இக்கதை கோயமுத்தூருக்கு வடக்கே ஆறுமயில் தூரத் 
துள்ள கணவாய்ப்பாளையம் முதலிய ஊர்களில் வழங்கி வரு 


36 


ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் . 


கிறது . இவ்விஷயம் வேறு எந்த புராணத்திலும் இருப்ப 
தாகத் தெரியவில்லை . ஆனால் இந்தஸ்தலத்திற்கு ஒரு புரா 
ணம் இருப்பதாகவும் வதந்தி உண்டு . 
வெளி வந்ததாகவும் காணோம் . 


கொங்கு நாட்டில் அண்னூர் , சேவூர் முதலிய தலங்க 
ளுக்கு நாயனாரால் பாடப்பெற்ற தேவாரங்கள் தன 
வென்றும் அவைகள் இப்போது மறைந் திருக்கின்றனவென் 
றும் சொல்வதுண்டு . ஆனால் அது அந்தக் கோயில்களின் 
புராதனத்தைத் தவிர நூல் வகையான வேறு ஆதாவுகளால் 
ஆளப்படுகிறதில்லை. 


37 


iv . 


துகாறும் கொங்கு நாட்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 
செய்த விஜயங்களைப்பற்றியும் , அக்காலத்து உண்டான சம்ப 
வங்களைப் பற்றியும், நமக்குக் 

நமக்குக் கிடைத்த ஆதரவுகளைக் 
கொண்டு ஆராய்ந்தோம் . அவைகளில் சரித்திர பூர்வமாய் 
நாம் கொள்ளத்தக்க விஷயங்களை இனிக்கவனிப்போம் . 


நாடு : -ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்திற்கு முன் 
னமே கொங்கு நாடு ஒரு தனி நாடாகி , அதன் நாற்புறத்து 
எல்லைகளும் ஸ்திரமடையப் பெற்று இருந்தது என்பது மிகத் 
தெளிவு . சோழநாட்டு ஈங்கோய் மலை விட்டுக் காவிரி கடந்து 
கொடுமுடியில் அடி வைத்தவுடன் கொங்கு நாடு சேர்ந்து 
விட்டதாக * பெரியபுராணம் கூறுகிறதினால் , அந்நாட்டுக்கு 
அப்பக்கத்து எல்லை அதுவே என்பது நிச்சயம் . அதற்கு 
வடக்கே உள்ள திருச்செங்கோடு கொங்கு நாட்டுப் பகுதி 
யென்று திருஞானசம்பந்த சுவாமிகள் புராணத்தில் கூறப் 
பட்டிருக்கிற தினால் அவ்வூருக்குக் கிழக்கிலுள்ள மலைத்தொ 
டர் வரையில் கொங்கு நாடு பரவியிருந்தது என நாம் ஊகிக் 
கலாம் . கொங்கு நாட்டிற்கு மேற்கெல்லையாக இருக்கும் 
மேற்குத்தொடர்ச்சி மலையும் அதனைச்சார்ந்த வாளையாற்றுக் 
கானல் முதலிய கானகங்களுமே சேரநாடாகிய மலைநாட்டை 
அதனின்றும் பிரித்து நின்றன . தற்காலத்தில் மேற்கெல்லை 
யாக இருக்கும் இவையே சுந்தரமூர்த்திகள் காலத்திலும் 
இருந்தன வென்பதற்கு 
பெரிய புராணம் ஏயர்கோன் - செ 86 . 


- 


38 


கொங்கு நாடு . 


" காரூரு மலைநாடு கடந்தருளிக் கற்சுரமும் 
நீரூருங் கான்யாறு நெடுங்காலும் பல கழியச் 
சீரூரும் திருமுருகன் பூண்டி வழிச்செல்கின்றார் . 

( சேரமான் -164 ) 


.... கானகமும் 
" துன்று மணிநீர்க் கான்யாறும் துறுகற்சுரமும் கடந்தருளிக் 
குன்ற வள நாட்டகம் புகுந்தார் 

( வெள்ளானை -15 ) 
கொங்க நாடு கடந்துபோய்க் குலவு மலைநாட்டெல்லை யுற " 

( சேரமான் -141 ) 


என்ற செய்யுள்களே சான்றாகும் . அச்செய்யுள்களே கொங்கு 
நாடு வேறு மலைநாடு வேறு எனவும் தெரிவிக்கின்றன . இவ் 
விரண்டு நாடுகளுக்கும் நடு எல்லையும் இன்னதென்று புலப் 
படுத்துகின்றன . பெரிய புராணத்தில் எவ்விடத்திலாவது 
கொங்கு நாடு சேரருக்குச் சேர்ந்ததென்ற மேற்கோள் , 
கிடையாது . ஆனால் அந்நூலுக்குக்சுமார் எண்ணூறு வருஷ 
காலத்திற்குப்பிந்தியாகிய சமீபகாலத்தில் ஏற்பட்டவையான 
திருமுருகன் பூண்டிப்புராணத்தில் கொங்குநாடு சேரமான் 
நாடு ( வேடுபறி -51 , 55 ) எனவும் , அவிநாசிப்புராணத்தில் 
. " சோனெடுஞ்செங்கோன் முறை என்றும் திகழ்நாடு ” 
கோள கொங்கப்பேர் ” ( சுந்தர 249) எனவும் கூறியுள்ள 
தைக்காண்கிறோம் . திருவொற்றியூரிலிருந்து திருவாரூர் , 
செல்வதற்கு கொங்குநாடு கடக்க வேண்டும் (வேடுபறி -55 ) 
என்று கூறும் திருமுருகன்பூண்டிப்புராணம் உடையாரை 
யும் , சிறுபாகமாகிய வடபரிசார நாட்டையும் பெரும்பாக 
மாகிய கொங்கு நாட்டையும் ஒன்றாக மதித்துக் கூறும் 


நாட்டின் பிரிவுகள் . 


39 


( சுந்தர -250 ) அவிநாசிப்புராணம் உடையாரையும் மேற்கோ 
ளாகக்கொண்டால் சரித்திர உண்மை காண்பது அரிது மிக 
வரிது . கொங்குநாடு சேரநாட்டுடன் ஒரு காலத்தில் சேர்ந் 
திருந்தது எனக்கொண்டாலும் , நம் நாயனார் காலத்தில் அது 
ஒரு தனி நாடாக விளங்கி யிருந்தது என்பதற்கு ஆட்சே 
பனை இல்லை . 

நாட்டின் பிரிவுகள் : -சிலாசாசன ஆராய்ச்சியால் 
கொங்கு நாடு சுமார் ஆயிரம் வருஷங்களின் போது இரு 
பெரும் பிரிவிகளாகப் பிரிக்கப்பட்டிருந்ததெனத் தெரிகிறது . 
உடுமலைப்பேட்டை தாலூக்கா கொழுமம் சோளீசுரமுடை 
யார் ஆலயத்தில் செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு கல் வெட்டுச் 
சாசனம் , ஒரு வீர சோழதேவன் என்ற அரசன் இரண்டு 
கொங்குகளையும் சோத்து அரசாண்ட விஷயத்தைக் குறிக் 
கிறதினால் அக்காலத்திற்கு முந்தி இரண்டு கொக்குகள் 
இருந்திருக்க வேண்டும் என்பது நிச்சயம் . அவற்றில் ஒன்று 
கொழுமம் முதலிய ஸ்தலங்கள் உள்ள தென் கொங்கு நாடு 
மற்றொன்று பேரூர் முதலிய ஸ்தலங்களைக் கொண்ட மேல் 
கொங்குநாடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலேயே மேல் 
கொங்கு என்ற ஒரு நாடு ஒரு தனிப்பிரிவாக இருந்தது . 
என்பதற்கு அவர் தேவாசம் 


" மீ கொங்கில் காஞ்சி வாய்ட்பேரூர் 
என்ற அடியும் , 
பெரிய புராணம் 


* சிலாசாசனம் G. E. 150 & 156 of 1909 . 
சிலாசாசனம் G.E. 135 of 1915 பார்க்க . 


40 


கொங்கு நாடு . 


" குடக் கொங்கில் அணைந்து ... 
* திருப்புக் கொளியூர் சென்றடைந்தார் . ” 

வெள்ளானை - செ 4 . 
" தட புலத்துச்சிவனார் அடியார் பதிகடோறும் " 

வெள்ளானை - செ 15 . 
என்ற அடிகளுமே அத்தாட்சியாம் . மேலகொங்கு என்று 
ஒரு பிரிவு இருந்தால் அதற்கு மாறாக வேறு ஒரு கொங்கு 
இருந்திருக்க வேண்டும் என்பது வெளிப்படை . இது 

து நிற்க , 
முன்சொன்ன மீ கொங்கு , குடக்கொங்கு என்ற பதங்களில் 
மீ , குட ( க்கு ) என்ற இரண்டும் மேல் என்ற ஒரே பொருளைக் 
கொண்டது என்று ஆசிரியர் அப்பதங்களை பிரயோசித்தி 
ருக்கும் தன்மையாலே அறியலாம் . எனவே மேல் கொங்கு 
என்ற பொருள் பெற்ற மீகொங்கு என்ற பதத்தை சுந்தர 
மூர்த்திகள் தமது தேவாரத்தில் பிரயோகித்திருப்பதினாலே 
தேவாரத்தையே ஆதரவாகக் கொண்டு நூலியற்றியிருக்கும் 
சேக்கிழார் சுவாமிகளும் தமது பெரிய புராணத்தில பேரூர் , 
அவிநாசி இப்பதிகள் இருக்கும் பாகத்திற்கு குடிக் கொங்கு 
என்று பாராட்டியிருக்கிறார் . தமது நூலில அவசியமான 
அடைமொழிகளை ஒன்றேனும் விடாமல் திருத்தமாகக் கூறு 
வது சேக்கிழார் சுவாமிகளது தன்மையாதலால் , மேல 
கொங்கில் இருக்கும் பேரூரைக் குறிக்க வேண்டு மென்றி 
ருந்தால் மேல் என்ற பதத்தை விட்டு விட்டு வெறும் கொங் 
கில் இருக்கும் பேரூர் என்று கூறவே மாட்டார் . ஆனால் 
ஆறுமுகநாவலர் தமது பதிப்பில் ஏயர்கோன் கலிக்காம நாய் 
னார் புராணம் 88 - ம் செய்யுள் ஈற்றடியை 
" குலவு மக்கொங்கில் காஞ்சிவாய்ப் பேரூர் 

குறுகிஞர் முறுகுமாதாவால் . 


காட்டின் பிரிவுகள் . 


41 


என்று பதிப்பித்திருக்கிறார் . மேற்கூறிய காரணத்தைக் 
கொண்டு ஆராய்ந்தால் , இவ்வடியில் “ குலவுமக்கொங்கு ” என் 
பது “ குலவுமீ கொங்கு ” என்றிருத்தல வேண்டுமல்லவா ? 
இவையெல்லாம் மேல் கொங்கு என்ற பாகம் இருந்ததை 
வற்புறுத்துகின்றன. 

மேற்கூறிய மேல் கொங்கு , தென் கொங்கு என்ற 
இரண்டு பிரிவுகளேயன்றி , கொங்கு நாடு மூன்று பிரிவுகளாக 
அம் பிரிந்திருந்ததென்றும் “ சேலம் ஜில்லா கெஜட்டியர் 
என்ற நூல் தெரிவிக்கிறது . தற்காலச் சேலம் ஜிலலாவைச் 
சேர்ந்த கொங்கு நாட்டின் பாகம் வடகொங்கு எனவும் , தற் 
காலக் கோயமுத்தூர் ஜில்லாவைச் சோத பாகம் மேல 
கொங்கு , தென் கொங்கு இவைகளைக் கொண்டிருந்ததென 
வும் அந்நூல் கூறுகின்றது . வட கொங்கு என்ற ஒரு பிரிவு 
இருந்திருக்கலாம் என்பதற்கு சுமார் 630 -வருஷங்களுக்கு 
முன்னிருந்த வேங்கடநாதாசாரியார் அருளிச் செய்த பாமத 
பங்கம் என்ற நூலில் 53 - ம் செய்யுளில் , 


மாதவனார் வடகொங்கில் வானியாற்றின் 

வண்ணிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் 
போதிவை நாம் பொன்னயிந்தை நகரின் முன்னாட் 

புணராத பரமதப்போர் பூரித்தோமே . 
என்ற அடிகளை அத்தாட்சியாகக் கொள்ளலாம் . இவ்வட 
கொக்கு திருச்செங்கோடு முதலிய திருப்பதிகளைச்சுற்றிலு 
முள்ள நாடு . அக்கொங்கின் பால ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி 
கள் விஜயம் செய்யாததினால் அதன் நிலைமையைப்பற்றி 


Salem District Gazetteer page 57 .. 


42 


கொங்கு நாடு . 


ஆராய்ச்சி செய்ய சுவாமிகள் காலத்து ஆதாரங்கள் எதுவும் 
இல்லை . 


மேலும் , கொங்கு மண்டலம் , கொழுமத்துக்குச் சுற் 
பிலும் கரைவழி நாடு என்றும் , அவிநாசிக்குச் சுற்றியிலும் 
வடபரிசார நாடு என்றும் , கொள்ளேகாலத்துக்குச் சுற்றியி 
லும் படிநாடு ( ஹடிநாடு ) என்றும் பெயர் கொண்ட மூன்று 
பெரிய நாடுகளையும் , வைகாவி நாடு , பேரூர் நாடு முதலிய 
பல சிறு நாடுகளையும் கொண்டிருந்ததாகச் சிலாசாசன 
ஆராய்ச்சியினால் அறிகிறோம் . முன் சொன்ன மூன்று பெரிய 
நாடுகளும் நதிகள் பாயப்பெற்ற செழிப்பான பிரதேசங்க 
ளைக்கொண்டிருந்தனவென்றும் பல ஊர்களையும் சிறந்த 
கோயில்களையும் பெற்றிருந்தன வென்றும் தெரிகிறோம் . 
இந்நாடுகள் மிகப்பழயவை எனக் கல் வெட்டுகளால் நமக்கு 
தெரிந்த போதிலும் அப்பெயர்கள் ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் 
காலத்தில் வழங்கி வந்தன என்பதற்கு அவர் காலத்து ஆதா , 
ரங்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை . ஆனால் மேற்சொன்ன 
சிறு நாடுகளில் குறுப்பு நாடு என்று ஒன்று இருந்ததாக 

அவிநாசி பெருங்கருணையம்மன் ஆலையத்துச்சிலாசாசனங் 
களால் தெரிகிறது . இதுவே சுந்தரமூர்த்திகள் தமது ஊர்த் 
தொகையில் உம் பாட்டில் , 

கொங்கில் குறும்பில் குரக்குத்தளியாய் குழகா குற்றாலா " 
என்ற அடியில் உள்ள குறும்பு எனலாம் . மெல்லினம் வலித் 
திருப்பதைத் தவிர மற்றவை ஒத்திருப்பது காணலாம் . இச் 
கொங்கு நாடு 24 காடுகளைக் கொண்டதாகக் கர்ணபரம்பரை உண்டு . 
* G . E. 190 of 1909 -குறுப்பு நாட்டில் பாலத்தொழு என்றவாரும் 
G. E. 194 of 1909 குறுப்பு நாட்டில் ஆதவூர் என்ற ஊரும் 


நாட்டின் அமைப்பு . 


43 


சிறு நாட்டில் இருந்ததாகச் சொல்லும் சரக்குத்தளியே 
தற்காலத்தில் திருப்பூருக்குச் சமீபத்தில் உள்ள பெரியபா 
ளையம் என்றும் குறும்பு நாடு அவ்வூரைச் சுற்றிலுமுள்ள 
ஒரு பிரதேசம் என்றும் தெரிகிறது . 


நாட்டின் அமைப்பு: - ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 
காலத்தில் கொங்கு நாட்டின பெரும்பாகம் ஆரணி யமும் , 
கற்சுரமும் , கான்யாறும் நிறைந்திருந்தன என்பதாகத் தெரி 
சிறது . திருமுருகன்பூண்டி முல்லை வனமாகவும் மாதவி 
வனமாகவும் , அதனருகில் ஆறலைக்கும் வேடுவர் வாழும் 
காடு இருந்ததாகவும் அறிகிறோம் . இதற்கு சுவாமிகளின் 
தேவாரம் . 


" வில்லைக் காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லிக் 
கல்லினா லெறிந்திட்டு போதியுங் கூறை கொள்ளு மிடம் 
முல்லைத் தாது மணங்கமழு முருகன் பூண்டி " 


என்பதே . ஆதாரம் . மற்றும் சுவாமிகள் தம் அவினாசித் 


* எங்கேனும் போகினு மெம்பெருமானை நினைந்தக்கால் 
கொங்கே புகினும் கூறை கொண்டாறலைப்பாரிலை 
இருந்தன என்று கூறும் . பெரியபாளையத்துச்சிலாசாசனங் 
களாலும் அவ்வூர் குரக்குத்தளி என்றும் அந்நாடு குறுப்புகாடு 
என்றும் அறிகிறோம் . கொங்கு மண்டலச் சதகம் " கங்கக்குரு 
சில் " என்ற செய்யுளினால் நன்னூல் இயற்றிய பவணந்தி 
முனிவர் வசித்தது இக்குறுப்பு காட்டுச் சனகாபுரம் என்று அறி 
கிறோம் . 
இது சுந்தா மூர்த்திகள் முந்தி திருமுருகன் பூண்டி சென்ற விஜ 
இதில் தமக்கு சேர்ந்த இடையூறை நினைத்துப்பாடினார் போலும் . 


கொங்கு நாடு . 


என்று பாடியிருத்தலால் கொங்கு நாட்டின் நிலைமையைப் 
பற்றி வேறு என்ன நாம் கூற வேண்டும் . துடிசைக்கருகே 
சூரியன் ஒளி விழாத காடாந்தகார அடவி இருந்ததாகவும் 
அதில் நமது நாயனார் வழி தப்பிப் போனதாகவும் துடிசைப் 
புராணம் கூறுகிறது . பேரூர் பிப்பிலாரணியம் எனப் பெயர் 
கொண்டிருந்ததினால் அரசமரங்கள் சூழ்ந்த காடாக இருக் 
தது என்றறிகிறோம் . பேரூரை விட்டு வெஞ்சமாங்கூடலூ 
ரை அடைவதற்குச் சென்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்திகள் 
வகைச்சுரங்களும் பிறவும் பாயு நீர் நதியும் பல பல கடந்து " 
போனதாக சேக்கிழார் சுவாமிகள் கூறுகிறார் . இவைகளை 
யெல்லாம் கவனித்துப் பார்த்தால் சுவாமிகள் காலத்தில் 
இக்கொங்குநாடு ஜன நெருக்கம் இல்லாததும் காாட்டர்ந்த 
துமான ஒரு தேசமாக இருந்தது எனக்கொள்ளலாம் . 


- " அரு 


" கான்யாறும் , பாயு நீர்நதி " பல பல இந்நாட்டில் இருந் 
தனவாக நாம் படிக்கிற போதிலும் , கிழக்கே ஓடுகிற காவிரி 
யும் நடுவே செல்கிற காஞ்சியும் தவிர வேறு நதிகளின் பெ 
யர்களை நாம காண்கிறதில்லை . மற்ற பெரும் நதிகளாகிய 
பவானி , ஆம்பிராவதி இவைகளுக் கருகில் ஜனங்கள் அக் 
காலத்தில் குடியேறி இராததினாலேயோ , அல்லது அந்நதிக 
ளுக்கருகே சீந்தரமூர்த்திகள் போன்ற பெரியோர்கள் விஜ 
யம் செய்யாததினாலேயோ, அவைகளின் பெயர்கள் அக்கா 
லத்து நூல்களில் காணவில்லை . 


இந்நாட்டில் " கற்சுரம் " இருப்பதாக சேக்கிழார் கூறி 
னது , அஜ்கங்கே தனித்தனியாக இருக்கும் பல குன்றுகளை 


பெரிய புராணம் ஏயர்கோன் 92 . 


ஊர்கள் . 


15 


யோ அல்லது மேற்குத்தொடர்ச்சி மலைப்பாகங்களையோ 
எண்ணினது போலும் . ஆனால் அவைகளின் பெயர்கள் ஒன் 
றேனும் கூறினார் இல்லை . 


ஊர்கள்: -- பாடல் பெற்ற ஸ்தலங்களாகிய கொங்கேழு 
திருப்பதிகளும் , வைப்புஸ் தலங்களாகிய பேரூரும் , குாக் 
குத்தளியுமே தவிர வேறு ஊர்களின் பேர்களை நாம அக் 
காலத்து நூல்களில் காண்கிறதில்லை . ஆனால் , 


" பாங்கு கற்பதிகள் பலவு முன்பணிந்து " 

( ஏயர்கோன் -88 ) 
பாமர் தம் பதி பலபணிந்து " 

( ஷை -92 .) 
" குடபுலத்துச் சிவனாரடியார் பதிகள் தோறும் " 

( வெள்ளானை -15 ) 


என்ற பெரிய புராணத்து மேற்கோள்களினால் மற்ற க்ஷேத் 
திரங்களும் இருந்தனவாகத் தெரிய . வரும் . எனினும் அ 
வைகள் மிகச்சிற்றூர்களாக இருந்தன என்றோ அல்லது 
பெரும் ஆலயங்களைக் கொண்டிராதவை என்றோ அவைக 
ளின் பெயர்கள் கூறப்படவில்லை போலும் , காட்டர்ந்த தே 
சமாகையாலும் பெயர்களே குறிக்கப்படாத காரணத்தினா 
லும் பெரிய ஊர்கள் அக்காலத்தில் இருந்தன வென்பது 
சந்தேகம் . அக்காலத்து ஊர்களெல்லாம இயற்கைக்குத் 
தக்கபடி ஆறுகளின் கரையோரங்களிலும் சமீபத்திலுமே 
காணப்படுகின்றன . காவேரி , அதன் உபாதியாகிய பொய் 
பல் (காஞ்சிபாகரி ), அதன் உபாதியாகிய நளளாறு இவற் 


46 


கொங்கு நாடு . 


றின பாசனங்களிலே * ஊர்கள் செழித்திருந்தன . ஊர்களில் 
ஜன சௌக்கியத்திற்கு வேண்டியவாறு தெருக்களும் , வீடு 
களும் , குளங்களும் , ஆலயங்களும் ஏற்பட்டிருந்தன. 

போக்கு வரவு : - சோழநாட்டிலிருந்து , கொங்குநாட் 
டிற்கும் அதிலிருந்து அந்நாடு வழியே மலை நாட்டிற்கும் 
போக்கு வரவு பாதை ஒன்று ஏற்பட்டிருத்தல் வேண்டும் . 
வியாபார விஷயத்துக்கும் பிரயாண விஷயத்துக்கும் அனு 
கூலமாக முக்கிய ஸ்தலங்கள் வழியாக அது போய்க கொண் 
டிருந்தது . இயற்கையாகவே ஆறுகள் போகும் பள்ளித 
தாககுகனே அப்பாதைக்குத் தகுதியான வழி ஆகும் . நடு 
வில சி.ல இடங்களில் காடுகளும் , கானாறுகளும் , கற்சுரமும் 
தாண்ட வேண்டி வரும் . ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 
போன மார்க்கங்களை அப்பாதையின் தாரை எனக் கொள்ள 
வாம் . மேலும் , கொடுமுடி , திருமுருகன் பூண்டி , அவிநாசி , 
பேரூா இவ்வூர்கள் எல்லாம் நொய்யலாற்றுக்கு சமீபத்திலே 
வெகுவாய் அதன் பள்ளத்தாக்கிலே இருப்பதைக் கவனிக் 
கலாம் . ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இவ்வூர்களின் 
வழியே சென்றனர் அல்லவா ? ஆகவே இப்போக்கு வரவும் 
பாதையும் இவ்வூர்களின் வழியாகவே சென்று பாலக்காட்டு 
கணவாய் வழியாகத் திருவஞ்சைக் களம் சென்று கொண் 
டிருந்தது என ஊகிக்க இடம் உண்டு . 


|| 


* காவேரி நதியின் தீரத்தில் பவானி , கொடுமுடியும் , அதன் உப 
நதியாகிய ஆம்பிராவதியின் தீரத்தில் கரூரும் , அதன் உபா தியாகி 
ய குழகனாற்றங்கரையில் வெஞ்சமாங் கூடலூரும் , நொய்யல் நதி 
யின் கரையில் பேரூரும் , நல்லாற்றுக்கருகில் அவிநாசி , திருமுருகன் 
பூண்டியும் , கொய்யல் நல்லாறு இவை சேருமிடத்தில் தாக்குத்தன 
யும் இருக்கக் காண்க . 


| 


|| 


ஆலயங்களும் மதங்களும் . 

47 
இப்பாதை யொன்றைத் தவிர , ஆம்பிராவதி யோரமாக 
மற்றொன்று இருத்தல் கூடும் என்று அவிநாசிப் புராணத் 
தால் நாம் ஊகிக்க முடியும் . ஏனெனில் அதனாசிரியர் சேர 
மான் பெருமாள் நாயனார் திருவஞ்சைக் களம் விட்டு கொங் 
கணைந்து அநந்திச் சார்பாக வஞ்சி (கரூர் ) சேர்ந்துப் பின் 
திருவாரூர் அடைந்தார் என்கிறார் அல்லவா ? ஆனால் இக் 
கூற்று பெரிய புராணம் போன்ற பழைய நூல்களால் ஆளப் 
படாமையால் அதைச்சரித்திர உண்மை யெனக் கொள்ளல் 
அரிது . 

து . ஆகையால் இவ்விரண்டாவது பாதை இருந்த விஷ 
யம் நமக்கு வேறு ஆதரவு கிடைக்கு மட்டில் சந்தேகிக்கத் 
தக்கதே . 

ஆலயங்களும் , மதங்களும் : --- இக்கொங்கு நாட்டில் பா 
டல் பெற்ற பெரும் சைவாலயங்கள் ஏழுடனே , வைப்பு 
ஸ்தல ஆலயங்களான பேரூரும் , குரக்குத்தளியும் , சிலாசாச 
னங்கள் வரையப் பெற்ற அண்ணூர் , கோவில்பாளையம் , இடி 
கரை , சேவூர் முதலியவற்றில் சிறு ஆலயங்களும் செழித்தி 
ருந்தன ஆகையால் முன் காலத்திலேயே சைவ சமயம் பிர 
பலமாகப் பரவி யிருக்க வேண்டும் . ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவா 
மிகள் விஜயம் செய்த காலத்தில் அவிநாசியிலும் பேரூரிலும் 
ஊரார் தோரணம் கட்டி ஊரை அலங்கரித்து அவரை பூர்ண 
கும்பத்தோடு எதிர் கொண்டு அழைத்து பக்தியுடன் உபச 
ரித்தலே பிரஜைகளுக்கு சைவ சமயத்தில் இருந்த ஆர்வத் 
தை வெளிப்படுத்துகிறது . 

ஆனால் எக்காரணத்தினாலோ , பாடல் பெற்ற வைஷ்ண 
ஆலயும் ஒன்றும் கொங்கு நாட்டில் இல்லை . தற்காலத் 
தில் பிரபலமாய் இருக்கும் ஒன்றிரண்டு வைஷ்ணவாலயங்க 


48 

கொங்கு நாடு , 
ளும் * சமீப காலத்தவையே . மலை நாட்டுக்குச் சென்ற ஆழ் 
பாரா தியரும் கொங்கு நாட்டின் வழியே செல்ல வில்லை 
போலும் . கொங்கு நாட்டு வைஷ்ணவ சமய ஸ்திதி இவ் 
வாறு இருக்க , மதுரை ஜில்லா ஆனைமலையில் கண்ட ஒரு 
சிலாசாசனத்தில் , நெடுஞ்சடையன் என்ற ஒரு பாண்டியன் 
( இவன் கி . பி . 140 முதல் 170 வரை அரசாண்டதாக நிர்ண 
யித்திருக்கின்றனர் ) கொங்கு நாட்டில் படையெடுத்து 
காஞ்சிவாய்ப் பேரூரில் திருமாலுக்குக் குன்ற மன்னதோர் 
கோயில் எழுப்பினான் + என கண்டிருக்கிறது . இப்பாண்டியன் 
ஆதரவினாலே அவன் மந்திரியாய் இருந்த மதுரகவியாழ்வார் 
வைஷ்ணவத்தைத் தமிழ் நாடுகளில் மிகவும் பரவச் செய்த 
னராம் . அப்படி யிருக்கையில் பேரூரில் எழுதப்பட்ட குன்ற 
மன்னதோர் பெருங் கோயில் என்னவாயிற்று ? அக்கோயில் 
இப்போது என் இல்லை ! அப்போது பிரபலமாக்கப்பட்ட 
வைஷ்ணவ சமயம் எப்போது எதனால் மாறுபாடு ஆயிற்று 


4 


. 


* தற்காலத்தில் கொங்கு நாட்டில் பிரபலமாயிருக்கும் வைஷ் 
ணவ ஆலயங்கள் - காரமடை , ஸ்ரீனிவாசபுரம் என்கிற மொண்டிபா 
ளையம் . 

ஆனைமலைச்சாசனத்தின் பகுதி : 
" கொங்க பூமி அடிப்படுத்துக் கொடுஞ்சிலை பூட்டிழிவித்துப் 

பூஞ்சோலை 
அணிபுறவிற் காஞ்சிவாய்ப் பேரூர் புக்குத் திருமாலுக் 
கமர்ந்துரையக் குன்ற மன்னதோர் கோயிலாக்கியும் 
ஆழிமுன்னீரகழாக அகல் வானத்தகடுருஞ்சும் 
பாழிநீண் மதில் பரந்தோங்கி . 


ஆலயங்களும் மதங்களும் . 


49 


என்று தோன்றும் வினாக்கள் ஆராயத்தக்கவை . இம்மாறு 
பாட்டிற்குச் சுந்தாமூர்த்திகள் விஜயம் காரணமாயிருக்கக் 
கூடுமா ? ஏனெனில் , சுந்தரமூர்த்திகள் அப்பாண்டியன் 
படையெடுப்புக்குப் பின்னரே பேரூருக்கு விஜயம் செய்த 
னரன்றோ? 


மற்றும் , இந்நாட்டில அநேக குன்றுகளில் முருகக்கட 
வுள் சந்நிதிகள் உண்டு . அவைகள் இந்நாட்டு ஜனங்களால் 
மிகவும் பாராட்டப்பெறுகின்றன . முருகக் கடவுள் ஆரியம 
தக் கலப்புக்கு முன்னரே தமிழாரல் கொண்டாடப் பெற்ற 
தமிழ்த் தெய்வம் என்று பண்டிதர்கள் எண்ணுகிறபடியால் 
அக்கடவுள் சந்நிதிகளும் மிகப் பழையவைகளாயிருக்கலாம் . 
ஆனால் சுந்தரமூர்த்திகள் காலத்து ஆதரவுகள் எவையா 
தும் அவைகளுடைய நிலைமையைக் கண்டு பிடிக்கத்தகு 
மாறு ஒன்றும் கூறப்படவில்லை . எனினும் , சுமார் கி . பி . 
1500 ல் வாழ்ந்த அருணகிரி சுவாமிகள் அவைகளில் பல 
வற்றிற்குத் திருப்புகழ் பாடியிருக்கிறார் . ஆனதினால் அவர் 
காலத்திற்கு முன்னரே அக்கோயில்கள் பிரசித்தமடைந்தி 
ருந்தன எனலாம் . 


மேலும் , போளுமாம்பட்டியிலும் திரிமூர்த்தி மலையி 
லும் விஜயமங்கலத்துக் கருகாமையிலும் ஜைன சம்பந்த 
மான சில ஆதாரங்கள் தென்படுகின்றன என்கிறார்கள் . 
அவைகள் உண்மையாயிருந்தால் , சுந்தரமூர்த்திகளுக்கு 


* கொங்கு நாட்டில் திருப்புகழ் பாடப்பெற்றவை சில - மருதமலை , 
குருடி மலை , பேரூர் , அவிநாசி , சென்னிமலை , சிவமலை , தென்சேரி 
மலை , அழகு மலை , ஊதியூர் மலை முதலியன . 


50 


கொங்கு நாடு . 


வெகுகாலத்திற்கு முந்தியவையா யிருக்கலாம் . அப்படி 
யானால் பல்லவ ராஜ்ஜியத்தில் ஜைனமதம் பிரபலமாயிருந்த 
போது இக்கொங்கு நாட்டில் அது பரவி யிருக்கலாம் . என் 
றால் சுந்தரமூர்த்திகள் காலத்து நூல்கள் அதைப்பற்றி என் 
கூறவில்லை ? அல்லது , சுந்தரமூர்த்திகளுக்குப்பின் காலத்தில் 
மைசூர் இராஜ்ஜியத்தில ஜைனமதம் பிரபலமாயிருந்த 
போது இக்கொங்கு நாட்டில் அது பாலியுமிருக்கலாம் . 
அதற்கும் நூல்கள் மூலமான ஆதரவுகள் இருப்பதாகத் 
தோன்றவில்லை . ஆனால் அதைப்பற்றி நாம் ஆராயவேனை 
டிய அவசியம் இங்கே 


| பாங்கர் துவைத மத வாசிரியரான 
மத்வாசாரியர் தமது மதத்தை விருத்தி செய்ததும் , கரூ 
ருக்குப் பக்கத்தில நெரூரில் இருந்த சதாசிவப் பிரமத்தி 
னால் அத்வைதம் விருத்தியானதும் , சுந்தரமூர்த்திகளுக்கு 
வெகுகாலத்திற்கு பிந்தியவையான தினால் அவற்றை நாம் 
ஆராய வேண்டியதில்லை. 

காலஸ்திதி : -ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொங்கு 
நாட்டை விஜயம் செய்தது கி . பி . ஒன்பதாம் நூற்றாண்டு . 
அக்காலத்தில் இக்கொங்கு நாடு மிகவும் அமைதியாய் இருந் 
தது . சிவபெருமான் ஆக்ஞையினால் வந்த வேடுவர் தவிர 
மற்ற எந்த அரசராலும் சுந்தரமூர்த்திகள் யாதொரு இடை 
யூறும் அடைய வில்லை என்பதே அதற்குச் சாட்சியாகும் . 


பல்லவர் காலத்திருந்த ஸ்ரீவாகீச மூர்த்திகளும் தம் க்ஷேத்திரக் 
கோவையில் " பேருர் பிரமபுரம் பேராவூரும் என்று கொங்கிற் 
பேரூரைக் குறிக்கிறதாகச் சொல்லுகிறார்கள் . 


. 


காலஸ்திதி . 


51 


அக்காலத்தில் இக்காட்டின் மீது படையெடுப்புகளும் 
டாகவில்லை . முன்னமே நாம் கூறியபடி அப்போது 

பல் 
லவர்கள் தொலைந் திருந்தார்கள் ; சோழர் முன் வரவில்லை ; 
பாண்டியன் வெற்றியடைந்துப் பின்பு பின்னடைந்திருந் 
தான் ; வடக்கே சிறப்போடு ஆண்டு வந்த சாளுக்கிய அர 
சன் அமோகவர்ஷன் ஆதரவின் கீழ் காங்கேயர்கள் கொள் 
ளேகாலத்திற்குச் சமீபத்திலுள்ள தலைக்காட்டை ராஜதானி 
யாகக் கொண்டு கொங்கு நாடு முழுவதும் அமைதியுடனே 
பரசாண்டு வந்தார்கள் , அவ்வரசர்கள் சேரமானுடன நீட்பு 
பூண்டிருத்தல் வேண்டும் . ஏனெனில் , சேரமான் பெருமாள் 
அவ்வரசர்கள் நாட்டின் வழியே சென்றதை அவர்கள் தடுக் 
கக்கிடையாது . மேலும் அந்நாள் வரை விரோதிகளாயிருந்து 
போராடிவந்த பல இராஜகுடும்பங்களுக்குள்ளும் அமோக 
வர்ஷனுடைய மேலான இராஜதந்திரத்தினால் சமாதானமும் 
கல்யாண சம்பந்தங்களும் ஏற்பட்டு அதன் காரணமாக அர 
சர்களும் பிரஜைகளும் அமைதியோடு வாழ்ந்து வந்தார்கள் . 
அப்போது கொங்கு நாட்டை இரண விக்ரமனும் அவனுக்கு 
ப்பின் அவன் மகன் இராஜமல்லனும் ( கி.பி. 840-871 .) 
அமைதியுடனும் செழிப்பாகவும் ஆண்டு வந்தனர் . முன்பு 
வெகுகாலமாக சேர , சோழ , பாண்டியரான பெரிய அரசர் 


* கருமையாந் தருமனார் தமர் நம்மைக் கட்டிய கட்டறுப்பிப்பானை 
யருமையாந் தன்னுலகந் தருவானை மண்ணுலகம் காவல் பூண்ட 
வரிழையாற் பல்லவர்க்குத் திறை கொடாமுன்னவரை மறுக்கஞ் 

செய்யும் 
பெருமையாற் புலியூர்ச்சிற்றம்பலத் தெம்பெருமானைப் பெற்றா 


மன்றே. 


கோயிற்றிருப்பதிகம் - செ -4 . 


52 


கொங்கு நாடு . 


கள் போர் செய்வதற்கு இரணகளமாக உபயோகிக்கப்பட்டி 
ருந்த இக்கொங்கு நாடு அப்போது மிக்க அமைதியுடன் 
அரசாளபபெற்று வந்தபடியினாலே , ஸ்ரீ சுந்தரமூர்த்திகளும் 
தமது விஜயங்கள் புரியவும் அங்கு சைவசமயத்தை பாவச் 
செய்யவும் தகுந்த அனுகூலங்கள் அடைந்தனர் அன்றோ! 
ஆனால் அவ்விதம் ஆண்டுவந்த அரசர்களின் பெயரை சுந்தர 
மூர்த்திகளாவது சேக்கிழார் சுவாமிகளாவது என்கூறவில்லை 
எனவினாவலாம் . சுந்தரமூர்த்திகள் விஜயம் செய்த ஊர்களுக் 
குவெகுதூரத்திலும் ஹாசனூர் மலைத்தொடர்களுக்கு அப் 
பாலும் போக்கு வரவு செய்தற்கு அரிதான இடத்திலும் 
உள்ள தலைக்காட்டில் அவ்வரசர்கள் வசித்து வந்தார்கள் ; 
மேலும் , சைவபக்தியே மேற்கொண்ட அடியார்களுக்கு 
எவராகிலும் நேரில் அனுகூலமாவது 

பிரதிகூலமாவது 
செய்தால்லலது அவ்வடியார்களுடைய கோசரத்திற்கு அவர் 
கள் வரமுடியாது ; அப்படிப்பட்ட காரியமும் அமைதியே 
குணமாகக் கொண்ட இத்தலைக் காட்டு மன்னர்கள் செய்ய 
இயலாதவர்களே ஆவர் ; ஆகையால் அப்படிப்பட்ட அரசர் 
கள் பெயரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேக்கிழார் நாய 
ஒரும் குறிக்க வேண்டிய நியாயம் இல்லையல்லவா ? 


V. 


அற்புதங்கள் : - ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொ 
ங்கு நாட்டிற்கு வந்த காலத்தில் இயற்கையமைப்பிற்கு மாறா 
கவும் மானுட அனுபவத்திறகு மீறினதாகவும் தோன்றும் 
சில சம்பவங்கள் நடந்தன என நூல்கள் கூறுவதை நாம் 
பார்த்தோம் . அவைகளை எது வரை நாம் நம்புவதென்றும் 
சரித்திர பூர்வமாக எம்மட்டும் எடுத்தாளவேண்டிய தென் 
றும் நாம் இங்கே ஆராய வேண்டுமாறு நேரிடுகிறது . அவற் 
றில் முக்கியமாய்த் தோன்றும் சில வற்றை இங்கே 
கூறுவோம் . 

. 


1 . ஈசனருள மபபவர் ஆறலைத்தது : - சுந்தரமூர் 
த்தி சுவாமிகள் பெரும் பொருளோடு திருமுருகன் பூண்டியின் 
அருகிற்செல்லும்போது சிவபெருமான் தம்கணங்களை வேடு 
வர்களாக்கி பொருள் கொண்டேகும் ஆட்களை அடிக்கவும் , 
குத்தவும் , மிரட்டவும் , செய்து பொருளைக்கவரச் செய்தனர் ; 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதைக் குறித்துப் பதிகம் பாட 
வே கோயில் முன்னிலையில் தம் கணங்கள் ஆகிய வேடுவரை 
அப்பொருளைக் குளிக்கச் செய்தருளினார் ; அப்படிக் குவித்த 
பொருளை நாயனார் பெற்றுக் கொண்டு போனார் . இதுவே 
ஆறலைத்த விருத்தாந்தம் . இதில் மனித சுபாவத்திற்கு 
எட்டியுள்ளது சிவபெருமான் சம்மந்தப்பட்ட பாகம் ஒன்றே . 
அது ஒழிய எஞ்சியுள்ள சரிதம் எக்காலத்தும் நடக்கத்தக் 
கதே . மேலும் , சேக்கிழார் சுவாமிகள் தமது நூலை தேவா 
ரத்தையே ஆதரவாகக் கொண்டு இயற்றியுள்ளார் அன்றோ? 


54 


அற்புதங்கள் . 


அப்படியாயின் சிவபெருமானைச் சம்பந்தப் படுத்திய இச்ச 
ரித பாகம் தேவாரத்தில் உண்டா ? என்ற விஷயம் ஆராயத் 
தக்கது . சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுருகன் பூண்டி 
யில் கோயில் கொண்டிருக்கும் எம்பெருமானிடம் தாம ஆற 
லைப்புண்டதைச் சொல்லி குறை கூறின போது சிவபெரு 
மான் தான் அதற்குக் காரணமாயிருந்தவர் எனக் குறித்துக் 
கூறவில்லை . ஏனெனில் அவர் தான் காரணர் என்று அப் 
போது சுவாமிகள் அறிந்திருக்க முடியாது . ஆனால் பறிக் 
கப்பட்ட பொருள் திரும்பிப் பெற்ற காலத்து அறிந்திருக்க 
முடியும் . அப்படி ஈசன் அருளால் அவ்வாறலைப்பு உண்டா 
யிற்று என்றால் , பின்னொரு காலத்தில் அவ்விஷயத்தை கூற 
நேரிடும்போது அதை விவரித்திருப்பார் அல்லவா ? அப்படி 
யாவது நம் நாயனார் கூறினவர் அல்லர் . ஏனெனில் சுவாமி 
கள் அடுத்த முறை செய்த விஜயத்தில அவிநாசியில் அரு 
ளிய திருப்பதிகத்தில் " கொங்கே புகினும் கூறை கொண் 
டாறலைப்பாரிலை " என்று வேடுவர் ஆறலைப்பது அந்நாட்டில் 
சகஜம் என்ற தமது பழைய அனுபவத்தை எடுத்துக் கூறி 
னாரேயன்றி " ஈசனருளால் அவ்வாறலைப்பு நேர்ந்த தென்ப 
தைச் சொன்னவரல்லர் . மேலும் அது ஈசனருளால் நேர்ந் 


* உருவமும் பேரும் குணமும் இல்லாத எம்பெருமான் எந்தக் 
காரியத்தின் பொருட்டு உருவமும் பேரும் குணமும் கொண்டு வந் 
தாலும் செய்கைக்குத் தக்கவாறு திருமேனி கொண்டெழுந்தருளு 
வார் . அவ்விதமே தம் கருவிகளாகிய கணங்களையும் வாச்செய்தரு 
ளுவார் . இது விறகு விற்றது , மண் சுமந்தது , குதிரை விற்றது 
முதலிய வரலாறுகளால் விளங்கும் அவைபோலவே இங்கும் தம் 
கணங்களை ஆறலைப்புக் கேற்ற வடுகவேடுவராக்கினார் என்றும் , சர் 
வித்திற்கும் மூலகாரணராகிய முதல்வனே இந்நிகழ்ச்சிக்கும் காரண 


ஈசனருளால் வேவேர் ஆறலைத்தது . 


55 


ததை தாம் அறிந்தபின் பாடினார் என்றால் அவர் பிரயோகித் 
திருக்கக்கூடிய பதப்பொலிவும் பொருட்பொலிவும் இதை 
விடப்பன்மடங்கு அதிகமாயிருக்கும் அல்லவா? ஆகையால் 
மூல நூலில் தொனிக்காத சம்பவத்தை தம் பக்தியின் மிகுதி 
யால் சேக்கிழார் . சுவாமிகள் தம் நூலில் கூறினர் என் 
கொள்ளலாம் . ஆயினும் இவ்வொரு காரணத்தைக்கொண்டு 
மாத்திரம் அவ்வபிப்பிராயத்தைக் கொள்ள முடியுமா ? 

மற்றும் திருமுருகன்பூண்டிப்பதிகத்தில் " வடுக வேடு 
வர் " என்று கொள்ளை கொண்ட வேடுவரின் வகையையும் 
விரவலாமை கூறி " என்று அவர் செய்யும் தொழிலின் 
விசேஷத்தையும் சுவாமிகள் விவரமாகக் கூறியுள்ளதால் 
அவ்வாறலைப்பு உண்மையான வேடுவரின் செய்கையேயன்றி 
திருவிளையாட்டிற்காக எம்பெருமான் செய்ளித்தது எனத் 
தோன்றாது . 


பின்காலத்தில் அவதரித்த இராமானுஜருடைய திவ் 
விய பிரபாவத்தைக கேட்டுணர்ந்த வேடுவர்கள் 

அவரைச்சந் 
தித்த காலத்தில் பரமவைஷ்ணவர்களாகி விளங்கினார்கள் 
என்று அவரது சரித்திரத்தினால் அரிகிறோம் . அதைப்போ 


ராயிருத்தலாலே இது நிகழ்ந்தது என்றும் அதுபற்றித்தான் சுந்தர 
மூர்த்திகள் ஈசனிடம் சென்று முறையிட்டனர் என்றும் அதன்றி 
வேறு சாமான்ய மனித வேடர்களால் இவ்வாறலைப்பாகிய அபசாரம் 
நடத்தவும் நடத்தி மீண்டுய்யவும் கூடாமல் திருஞான சம்பந்தரால் 
சபிக்கப்பட்டு உயிர் துறந்த சாரிபுத்தனைப்போல் அவர்கள் உயிர் 
துறக்கப் பெறுவர் என்றும் இவ்வித காரணங்களால் இவ்வாறலைப்பு 
ஈசனருளால் நிகழ்ந்த நிகழ்ச்சியே என்றும் கூறி சேக்கிழார் திரு 
வாக்கை கடைப் பிடிப்பதற்குக் காரணம் கூறலாம் . 


56 


அற்புதங்கள் . 


லவே சுந்திரமூர்த்தி சுவாமிகளது முதல் விஜயத்தில் கொ 
ள்ளையிட்ட வேடுவர் அவர் மகிமைக்கு ஈடுபட்டு அவரதுசைவ 
சமய அபிவிருத்திக்கு உட்பட்டு தம் கொடுந் தொழிலை 
விட்டனர் என்று ஏன் கொள்ள கூடாது ? இப்பொருள் " எம் 
பெருமானை நினைந்தக்கால் கொங்கே புகினும் கூறைகொண் 
டாறலைப்பாரிலை என்பதில் தொனிக்கிறது . 


2. முதலை பிள்ளை உமிழ்ந்தது: - அவிநாசியில் நடந்த 
தாத கூறும் இவ்விருத்தாந்தம் இயற்கைக்கு விரோதமாய் 
தோன்றுகிறதல்லவா ? இறந்த உயிர் திரும்பிவருவதும் , 
அதிலும் அன்றுவரை வயது நிரம்ப உடல் பெறுவதும் , 
முதலை வயிற்றில் ஜீரணமாய்ப்போன உடல் திரும்பி உருவம் 
ஆகி வெளிவருவதும் இக்காலத்து பௌதிகசாஸ் திரிகளால் 
ஏற்றுக்கொள்ளப் பெறாதவைகள் . இவ்விருத்தாந்தத்தின் 
உண்மை எவ்வாராயினும் ஆகுக . அதனை ஒரு தத்துவ 
விஷயமான உள்ளுரை உவமமாகக் கொள்ளுவோமானால் , 
அது ஒரு ஆழ்ந்த படிப்பினையை நமக்கு ஊட்டுகிறது என் 
பதை நாம் அறிவோம் . இக்கருத்தினையே புலவர் பெருமா 
னான சிவப்பிரகாச சுவாமிகள் தம் 
" வாங்குசிலை புரையுமுடல் எனும் குளத்தில் மூல 

மலமெனுமோர் வெங்கரவின் பகுவாயில் நின்றும் 
தீங்கில்உயிர் எனும்பனவக் குலமகனை ஆதி 

திரோதாயி என்னுமொரு வெந்திறல் கூற் றுவனால் 
ஓங்குறுநா தாந்தம் எனப் பெயரிய அக்கரையில் 

உமிழ்வித்துச் சிவமெனுமோர் தந்தையொடும் கூட்டாய் 
கோங்கமுகை கவற்றுமிள முலைப்பாவை மகிழக் 
குண்டையூர் நெல்மலை முன் கொண்ட அருள் கடலே . 

( நால்வர் நான்மணிமாலை ) 


டள்ளுப் படலத் திருவிளையாடல் . 


57 


என்ற அருமைச் செய்யுளால் உலகத்திற்கு அளித்திருக்கின் 
றனர் . அருட்கடலாகிய சுந்தரமூர்த்திசுவாமிகள் நிலையில் 
லாத உடல் என்னும் குளத்தில் , மூலமலம் என்னும் முதலை 
யின் வாயினின் று , உயிர் என்னும் பிராமணடபிள்ளையை , 
ஆதிதிரோதாயி என்னும் யமீனாலே , நாகாநதம் என்னும் 
குளக்கரையிலே உமிழ்வித்து , சிவம் என்றும் அப்பிள்ளை 
யின் தந்தையோடு சேர்ப்பித்தார் என்பது அதன் பொருள் . 
அதாவது சறகுரு மூலமலத்தினால் இவ்வுடலில் பிணைக்கப் 
பட்ட ஆன்மாவை திரோதாயினால் விடுதலை செய்வித்து சிவத் 
தோடு கூட்டுவித்தருளினார் என்ற தத்வார்த்தத்தை இது 
விளக்குவதாகும். இவனி தம் ஒரு உன்ன தபான தத்து 
வத்தை வெளியிடுவது இவ்விருக்காந்தம் என்றால் , இது ஒரு 
வெறும் கட்டுக்கதை எனக் கொள்ளல் கூடுமோ 


3. பள்ளுப்படலத்திருவிளையாடல் : - இவ்விஷயம் பெரி 
ய புராணத்தில் கூறப்படவில்லை யென்றும் பேரூர்பபுராணக் 
தில் தான் முதன் முதலாகக் கூறப்பட்டுள்ளதென்றும் முன் 


* மற்றும் , சிருஷ்டிக் காலத்திலே உலகமும் அதனுள் அடங்கிய சகல 
பொருள்களும் மாயையில் ஒடுங்கியிருந்தவை உருப்பெற்று தோன் 
றுதல் அடையும் என்பது பௌதிக , தர்க்க , தத்வ சாஸ்திரிகள் யாவ 
ரும் ஒப்புக் கொள்ளும் உண்மையாகும் . வஸ்துக்கள் உருவழிந்த 
போதிலும் நாசம் அடைவதில்லையென்பது பௌதிக சாஸ்திர உண் 
மைகளில் ஒன்றாகும் . ஆகவே ஒரு காலம் உருவழிந்து சென்று 
ஒடுங்கிய பார்ப்பனச் சிறுவன் மற்றொரு காலம் ஏகதேசத்திலே 
சிருஷ்டிக் கிரம நியாயம் பற்றி மீளவும் மாயையிலிருந்து உருப் 
பெற்று வரவும் நியதி உண்டு . ஆகையால் அச்சம்பவத்திற்கு இந் 
நியாயம் கற்பிப்பதுவும் இழுக்காக மாட்டாது . 


58 


அற்புதங்கள் . 


னமேம கூறியிருக்கிறோம் . இத்தேசத்தில் நிலத்தை உழுது 
அதில் விதையை நடுகிற காரியத்தையும் அப்பருவத்தையும் 
சிறப்பித்து உற்சவங்கள் கொண்டாடுவார்கள் . மற்றும் எந் 
தக் காரியத்திற்கும் ஒரு தெய்வத்தையாவது அல்லது ஒரு 
பக்தரையாவது முன்னிலைப்படுத்தியும் அல்லது அவர்களை 
காரணப்படுத்தியும் அக்காரியத்தைத்தொடங்குவதும் முடி 
ப்பதுவும் நம்மவர்களுக்குத் தொன்று தொட்டு ஏற்பட்ட 
தோர் வழக்கம் . அவ்விதமே இப்பள்ளுப்படலத்திருவிளையா 
டலும் ஒரு ஆரம்பத்தைக் கொண்டும் இருக்கலாம் . 

மேற்கூறிய அற்புதச்செயல்களில் ஒவ்வொன்றையும் 
ஒருவர் நம்புவதும் நம்பாததும் அவரவருக்கு அவ்வவ்விஷ 
யத்தில் இருக்கும் அபிமானத்தையும் பொறுத்திருக்கலாம . 
ஆகையால் அதனை மேற்கொள்ளாது அவ்விஷயங்களின் 
சாராமசங்களையும் சரித்திர அம்சங்களையும் எடுத்துக்கொள் 
வது அவரவர்கடமை . 


59 


yi 


திருப்பதிகங்கள் : - சுந்தர மூர்த்திசுவாமிகள் கொங்கு 
நாட்டில் விஜயம் செய்தபோது அருளிச்செய்த திருப்பதிகங் 
கள நாம் முன்னமே கூறியுள்ள நான்குமே . இவைத் தவிர 
கொங்கு நாட்டைப்பற்றி ஊர்த்தொகையில் இரண்டு பாசுரங் 
களும் கோயிற்றிருப்பதிகத்தில் ஒரு பாசுரமும் உண்டு . 
மிகக்குறைந்த தொகை கொண்ட இப்பாசுரங்களிலும் சுவா 
மிகளது கவித்திறத்தின் உயர்வை அறியக்கூடிய அம்சங் 
கள் பல உள . அவற்றில் நமக்குத் தெரியக் கூடியவை சில 
விவரிப்போம் . 


1. சுவாமிகள் தாம் எமபெருமானை துதி செய்து 
பதிகங்கள் பாடியகாலங்களில் அவைகளில் தாம் அனுபவித்த 
கம்பவங்களைக் கூறியிருக்கிறார் . அவிநாசியில் முதலைவாய்ப் 
பிள்ளை உமிழச்செய்ததை அவிநாசிப்பதிகத்திலும் திருமுரு 
கன்பூண்டிக்கருகில் வேடுவர் பால பறிகொடுத்ததை அவ் 
வூர்ப்பதிகத்திலும் , மீண்டும் அந்நாட்டில் வேடுவர் ஆறலைக் 
கும் மிகுதியை அவிநாசிப்பதிகத்திலும் குறிப்பிட்டிருப்பதே 
அதற்கு உதா சணமாம் . மற்றும் கொடுமுடிப் பதிகத்தில் 
ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை தான் எக்காலமும் மறப்பதில்லை 
என்று தன் உள்ளுக்குள் உறைப்பாய் உள்ள சைவமேம் 
பாட்டை வெளிப்படுத்திருக்கிறார். இவ்விதம் தம் ஜீவிய 
சரித்திரத்தின் அம்சங்களை அவரது பாசுரங்களே உட்கொ 
ண்டிருப்பது மிக அருமை . ஆகையால் அவரோடு சமகாலத் 
தில் இருந்தவர்கள் அவரது சரித்திரத்தை எழுதிவைக்கா 


60 


கொங்கு நாட்டுத் 


மற்போன போதிலும் அவரது பாசுரங்களே அவரது சரித 
திரத்திற்கு ஆகாரங்களாக ஏற்பட்டிருப்பது நம் நாடு செய் 
த புண்ணியத்தின் பயனாகும் . 


2. இவ்விதம் தமக்கு நேரிட்ட சம்பவங்களை தமபதி 
கங்களில் குறித்துள்ளது மாத்திரமேயல்லாமல் தாம் சென்ற 
பதிகளில் ஆங்காங்கு இருந்த விசேஷங்களையும் குறித்துள் 
ளது மிகவும் பாராட்டத்தக்கது . முக்கியமாக அவர்சென்ற 
திருப்பதிகளின் மூர்த்தியின் பெயா , ஊாகளின் பழைய 
பெயர் , சமீபத்து ஆறு , தீர்த்தம் இவைகளின் பெயர்கள் , 
முதலியவற்றை சுவாமிகள் குறித்திருப்பதைப் பார்க்கலாம .. 
போக்குவரவு கடினமாயிருந்த அக்காலத்தில் நேரில் சென் 
நாலெழிய மேற்கூறிய விஷயங்கள் அறிவது கடினமாகை 
யால் சுவாமிகள் அத்திருப்பதிகளுக்கு நேரிலேயே அநேக 
மாகச சென்றிருக்க வேண்டுமென்று தெளிவாகிறது . அவி 
நாசியில் குளத்திறகருகில் சோலை இருப்பதுவும் , திருமுரு 
கன்பூண்டியில் முல்லை விசேஷமாயிருந்ததும் , வெஞ்சமாங் 
கூடல் சிற்றாறதன்கீழ்க்கரையில் இருப்பதுவும் , அவ்வாற்றி 
னால் குளங்கள் நிறைவ துவும் , அத்தலத்து ஈசன் பெயர் விகி 
ர்தன் என்பதுவும் , கொடுமுடியின் பழைய பெயர் கறையூர் 
என்பதுவும் , பேரூரில் சுவாமியின் பெயர் பட்டிப்பெருமான் 
என்பதுவும் , அந்த ஸ்தலத்திற்கு மற்றொரு பெயர் பிறவா 
நெறி என்பதுவும் , முதலிய சிறப்பு விஷயங்கள் அவர் தேவா 
ரங்களால் தெரியவருகின்றன . ஆகையால சுவாமிகள் தமது 
ஆத்மார்த்தமாக ஸ்தலயாத்திரை செய்தவரல்லர் என்றும் , 
சைவசமய அபிவிருக்திக்கும் பரோபகாரார்த்தமாகவும் 


திருப்பதிகங்கள் . 


61 


ஸ்தல விசேஷங்களை அறிந்தும் தேசத்தை விசாரித்துத்தெரி 
ந்து கொண்டும் சென்றவர் என்றும் தெரிகிறோம் . 

3. சில திருப்பாடல்களுக்குப் பொருள் கொள்ளுமிட 
த்து , அவற்றில் பிரயோகித் திருக்கும் சில பதங்கள் அனாவ 
சியம் என்றும் எதுகை மோனை இவைகளுக்காகச் சேர்த்தி 
ருக்கலாம் என்றும் நமக்கு வெளிப்பார்வையில் தோன்றக் 
கூடிய இடங்களிலும் , நாம் ஊன்றி நோக்கினால் அவைகள் 
அவசியமான பொருளுடனே ஒரு கருத்தைக்கொண்டே 
பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன என ததெரியவரும் , வகே 
வேவேர் என்ற விடத்து வகே என்ற பதம் அந்நாட்டில் 
இருந்த வேடுவரில் ஒரு வகையார் எனவும் , முல்லைத்தாது 
கமழ் என்ற விடத்து முல்லை என்ற பதம் வெறும் வருணனை 
காட்டும் அடை மொழி மாத்திரம் அல்லவென்றும் , முல்லை 
அவ்வூர் விசேஷம் என்றும் , அவ்வூருக்கு முல்லை வனம் 
என்ற பெயர் இருந்ததென்பதைக் காட்டுகிற தென்றும் , 
விசாரித்தால் தெரியவரும். 

4. சுவாமிகள் இயற்கை அதிசயங்களை வருணித்துப் 
பாடுவதில் வல்லவர் என்பதற்கு அவரது வெஞ்சமாங்கூடல் 
பதிகத்தில் ஏலம் , இலவங்கம் , தக்கோலம் , இஞ்சி , இவை 
களை அடித்துக் கொண்டு சிற்றாற்றில் வெள்ளம் ஓடுவதும் , 
அவ்வாற்றின் வெள்ளம் குளங்களை நிறைப்பதும் முதலிய 
வருணனைகளை வெகு அழகாய்ப்பாடி யிருத்தலைக் காண்க . 
மற்ற வருணனைகளிலும் வல்லவா என்பதற்கு வெஞ்சமாங் 
கூடல் , கொடுமுடி இப்பதிகங்களில் ‘நல்லார் நடமாடும்மணி 
யரங்கு , மெல்லடிப் பாவைமார் போற்றும் முதலிய வ 

வருண 
னைச்சிறப்புகளைக் காண்க . 


62 


கொங்கு நாட்டுத்திருப்பதிகங்கள் . 


5. பெரும்புலவர் பெருமான்கள் எல்லாம் தம் எண் 
ணங்களுக்குத் தக்கபடி யாப்பின் நடை , ஒலி இவைகளை 
அமைத்துப் பாடுவார்கள் . 

நம் நாவலர் பெருமானும் இக் 
கொங்கு நாட்டில் பாடிய மிகக்குறைந்த பாடல்களிலும் அவ் 
வழகைக் காட்டி யிருக்கின்றனர் . " மற்றுப் பற்றென " எ 
னும் பதிகம் எவ்வளவு இனிமையாகவும் தெளிவாகவும் 
அமைக்கப் பட்டிருக்கிறது ! அதை இன்னிசையுடன் பாடி 
னால் மனம் உருகி பஞ்சாட்சர உண்மையாகிய அமிர்தத்தை 
உட்கொண்டு களித்திருக்கும் அன்றோ? ஆனால் கொடுகு 
வெஞ்சிலை " என்பதைப் பாடக் கேட்ட மாத்திரத்தில் எவ்வ 
ளவு கடுமையாயிருக்கிறது ? அதன் சொற்களும் ஒலியும் 
வழிப்பறிக்கேற்றனவாய் அமைந்திருப்பதைப்பார்க்கிறோம் . 
சிவநாம சங்கீர்த்தனமே கருத்தாகக் கொண்ட ஊர்ததொ 
கைத் திருப்பதிகத்தின் யாப்பே எவ்வளவு இனிமையாய்ப் 
படிந்திருக்கிறது ஆகையால் அப்பாசுரங்களில் ஆசிரியர் 
எண்ணத்தை அவற்றின் ஒலியே வெளிப்படுத்துகின்றன 
அல்லவா ? 

6 . சுவாமிகள் தேவாரங்கள் பாடிய ஸ்தலங்கள் உள் 
ள நிலங்களின் நிலைமைக்குத் தகுந்தவாறு அவற்றின் பண் 
களும் அமைந்துள்ளதையும் காணலாம் . அவிநாசி , பேரூர் 
இவைகளுக்குக் குறிஞ்சியும் , திருமுருகன்பூண்டி , ஊர்த் 
தொகை , பாண்டிக்கொடுமுடி இவைகளுக்கு பழம் பஞ்சர 
மும் , வெஞ்சமாங்கூடலுக்குக் கொல்லிக் கௌவாணமும் 
உபயோகித்திருப்பதைக் கவனிக்கலாம் . இவற்றை யெல்லாம் 
உற்று நோக்கினால் சுவாமிகள் கவித்திறத்தை என்னென்று 
வியப்பது ! 


63 


vii . 


தோம . 


முடிப்புரை. - இது காறும் கொங்கு நாட்டில் சுந்தர 
மூாததி சுவாமிகள் விஜயம் செய்தகாலத்துசசமபவங்களும் , 
அநநாடு இருந்த நிலைமையும் , அவா கவித்திறமும ஆராயா 

மதுரைத் தமிழச சஙகததாா காலத்திறகுப் பிந்தி 
யும் சுந்தரமூாததி சுவாமிகள் காலத்திறகு முந்தியும் அந 
நாடு எந்தஸ்,திதியில் இருந்தது என்பதை அறியப்போது 
மான ஆதாரங்கள் இல்லை . சுந்தரமூாததி சுவாமிகளுக்குச் 
சுமரா இருநூறு ஆண்டுகளுக்கு முனனா இந்நாட்டை விஜ 
யம செய்த திருஞானசமபாதமூாததிகளும் திருநாவுக்கரசு 
நாயனாரும் பாடியுள்ள தேவாரப் பதிகங்களைத் தவிர , வேறு 
எதையும் வெளி நாட்டிலிருந்து 

நாட்டிலிருந்து இந்நாட்டில் விஜயம் செய் 
தவரோ அல்லது இந்நாட்டில் இருந்தவரோ எவராகிலும் 
எழுதி வைக்கக் காணோம் திருஞானசம்பந்தரும் , திருச 
செங்கோடு , பவாநி , கொடுமுடி , கரூா இத்திருப்பதிகளையே 

பதிகங்கள் பாடியுள்ளதால் , வடகொங்கு 
புகுந்து காவேரி நதிக்கரையோரமாகச செனறனரேயனறி , 
சொங்கு நாட்டின் மத்தியிலே புகுந்ததாக நாம் அறியோம் . 
திருநாவுக்கரசரும் கொடுமுடி ஒனறைத் தவிர வேறு 
டங்களுக்குச் சென்றதாகத் தெரிய வில்லை . ஆகையால் 
அவாகள காலத்தில் கொங்கு நாடு . இருந்த நிலைமையை , 
சுந்தரமூாத்திகள் காலத்தில் அதனை அறியக்கூடிய அளவு 


தரிசித்துப் 


உதிருநாவுக்கரசா தேவாரம் ஊததொகையில் பேரூரைக் கூறியிருக 
கிறா. ஆனால் அதற்கு அவரது தேவாரம் இல்லை . 


64 


முடிப்புரை. 


நாம் ஆராய வழி இல்லை . சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத் 
திற்குப் பின்னரும் திருவிசைப்பா பாடிய கருவூர்த்தேவர் 
ஒருவரைத்தவிர அருணகிரிநாதர் காலம் ( கி . பி . 1 + 50 ).வரை 
யில் * எந்தப் புலவரும் நம் ஆராய்ச்சிக்குப் போதுமான 
நூல்களைப்பாடி வைத்ததாகத் தெரியவில்லை . கரூர்த் தேவர் 
திருவிசைப்பாவிலும் அவர் சரித்திரத்திலும் நாட்டின் நிலை 

அறியக்கூடிய விஷயங்கள் இல்லை ஆகையால் ஸ்ரீமத 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளது சரிதம் நம் கொங்கு நாட்டின 
தேச்சரித்திரத்தின் ஓர் அறிகுறிக்கல எனக் கொள்ளலாம் . 


முற்றிற்று . 


* நன்னூல் இயற்றிய பவணந்தி முனிவர் கோயமுத்தூர் ஜில்லா 
விஜயமங்கலத்துக் கருகில் இருந்ததாக ஒரு கொள்கை உண்டு . அவ 
ரது காலமும் 1178 கி . பி . முதல் 1218 வரை ஆண்ட குலோத் 
துங்கன் III உடைய காலம் என்பர் . 


65 


அநுபந்தம் 1 . 


சுந்தர மூர்த்திகள் கால நிர்ணயத்தைப்பற்றிச் சில குறிப்புகள் . 


1. சேரமான் பெருமாளும் சுந்திரமூர்த்திகளும் 
மதுரை சென்றபோது அங்கு மாமனார் அகத்துக்கு வந்தி 
ருந்த சோழனையும் அவன் மாமனாரான பாண்டியனையும் 
சந்தித்தார்கள். (பெரியபுராணம் - சோமான் - செ 92 ) . வா 
குண பாண்டியனிடம் யாழ்பாணனாயிருந்த பாணபத்திரன் 
பரமசிவனால் திருமுகம் பெற்று சேரமான் பெருமாளால் 
பரிசு பெற்றான் . (திருவிளையாடல் -விறகு விற்ற படலம் , 
திருமுகம் பெற்ற படலம் , பெரிய புராணம் - சேரமான் பெ 
ருமீரள் புராணம் ) . ஆகையால சுந்தார் காலத்துப் பாண் 
டியன் வரகுணபாண்டியனே . வாகுண பாண்டியன் 862 
கி . பி . யில் பட்டத்துக்கு வந்தான் என்று பதுரை ஜில்லா 
ஐவர் மலைச்சாசனத்தால் தெரிகிறது . 


2. இவ்வரகுணன் காலத்தவன் விஜயாலயச் சோழனா 
பிருக்கவேண்டும் , இவ்விருவரும் நட்பு பூண்டு பல்லவ 
சார்வ பௌமத்தைத் தொலைக்க முயற்சித்தார்கள் . உத 
யேந்திரச்சாசனங்களால் சோழ பாண்டியர்கள் நிம்ப வனம் , 
சூத வனம் , அழுந்தூர் , மண்ணை , வேம்பில் முதலிய இடங் 
களில் பல்லவர்கள் மீது பொருதார்கள் எனக்கண்டிருக் 


66 


சுந்தரர் கால நிர்ணயம் . 


கிறது . மற்றும் அதே சாசனங்களால் அக்காலம் கி.பி. 250 
எனத்தெரிகிறது . அப்போது சோழபாண்டியர் அபிவி 
ருத்தியடையப் பல்லவர்கள் தெளர்ப்பலயம் அடைந்தார்கள் 
எனலாம் . அவ்விஷயம் சுந்தரமூர்த்திகள் , தம் கோயிற் 
றிருப்பதிகம் செ 4 " கருமையாற்றருமனார் " என்ற பாசுரத் 
தில் " மண்ணுலகம் காவல்பூண்டவுரிமையால் பல்லவர்க்குத் 
திரை கொடா மன்னவரை மறுக்கஞ் செய்யும் " என்றதனால் 
வெளியாகிறது . 


3. நம் நாயனார் காலத்தவர் நரசிங்கமுனையரையர். 
திருமுனை நாட்டு அரசர்களாகிய முனையரையர்கள் நாசிம் 
மன் , இராமன் என்றவைகளையே முறையே பெயர் வைப் 
பார்கள் . திருநாவலூர்ச்சாசனத்தின்படி 954 கி . பி . யில் 
குலமாணிக்கன் இராமன் என்பவன் முனையதரையனாயிருந் 
தான் . அவனுக்கு மூன்று தலைமுறைகளுக்கு அதாவது 
சுமார் 850 கி . பி . யில் நரசிங்கன் என்ற பெயரை வகித்தவ 
னே முனையதரையனாயிருத்தல் வேண்டும் . அவனே நர 

பரையராயிருக்கலாம் . 


4. இராஜராஜச்சோழன் 1 காலத்தில் வன்றொண்டன் 
என்ற பெயரை ஒரு சாமானிய மனிதன் வகித்திருந்தான் , 
அவ்வரசனும் நாயனார் விக்கிரகத்தை ஸ்தாபித்து அதற்கு 
நன்கொடைகள் அளித்திருக்கிறான் . பேனார் பெயர் அக் 
காலத்திலேயே பூஜிக்கப்படும் நிலைமைக்கு வந்து விட்டது 
என்று இவைகளால் ஏற்படும் . அவ்விதம் ஆவதற்கு குறைந் 
தது 3 , 4 , தலைமுறைகள் ஆகும் . இராஜ ராஜன் காலம் 
கி . பி . 985. ஆக சுந்தார் காலம் சுமார் கி . பி . 850 . 


சுந்தரர் கால நிர்ணயம் . 


67 


5. சுந்தரர் சேரமான் பெருமாள் காலத்தவர் . சேர 
மான் கைலாயம் சென்ற செய்தியை உத்தேசித்தது அவர் 
தான் கடைசிப் பெருமாள் எனக் கொள்வர் . கடைசி பெரு 
மாள் காலத்தில் தான் கொல்லமாண்டு ஆரம்பம் ஆயிற்று 
என்பர் . அது கி.பி. 825 ல் . ஆகையால் அதுவே சுந்தரர் 
காலம் என்பர் . 


இவ்வித பல காரணங்களால் சுந்தரமூர்த்திகள் கி . பி . 
350 ல வாழ்ந்தவராயிருததல வேண்டும் என்று ஊகிக்கின் 
றார்கள். 


68 


அங்பந்தம் ] ] 


. 


கொங்கு நாட்டு ஸ்தல மான்மியக் குறிப்புகள் . 


i பாடல் பெற்ற ஸ்தலங்கள் . 


அ 


அவிநாசி . (திருப்புக்கொளியூரவிகாசி ): - ஈசோடு போத் 
தனூர் ர்யில் மார்க்கத்தில் வஞ்சிப்பாளையம் ஸ்டேஷனிலி 
ருந்து வடக்கு 5 மைலிலும் திருப்பூர், ஸ்டேஷனிலிருந்து 
வட்மேற்கு 8 மைலிலும் உள்ளது. சுந்தரமூர்த்திகள் விஜ 
யம் செய்து முதலை பிள்ளையுமிழச் செய்த ஸ்தலம் . அதற்கு 
அவர் தேவாரம் , எற்றான் மறக்கேன் என்பது . சுவாமி - 
விநாசியப்பர் ; அம்மன் பெருங்கருணை நாயகி ; விருக்ஷம் - பா 
திரி ; ஈ தி - நல்லாறு ; (திருகள்ள , று ) தீர்ததம் -காசி தீர்த்தம் ; 
( கோயிலுக்குள் உள்ளது ) ; குளக்கரையில் சுந்தரமூர்த்திகள் 
கோயில் உண்டு . இக்கோயில் ஒரு சுந்தரபாண்டியன் காலத் 
தில் பிரதிஷ்டிக்கப்பட்டது என்று கல்வெட்டு ஒன்று கூறும் . 
நல்லாற்றுக்குக் கோயிலிலிருந்து ஊருக்கு புராதன இந்து ரா 
ஜாக்கள் காலத்துப் பாலம் ஒன்று உண்டு . கோயில் புராதனக் 
-ம் , கல் வெட்டுகள் பல . பிரகாரம் புதிப்பிக்கப்பட்டு 

அவைகளில் ஹாய்சல அரசன் விரவல்லாளன் 
( சகம் 1205 ) காலத்ததும் உண்டு . புராண ஆசிரியர் இளை 
யான் கவிராயர் ; இவர் பெயர்வைத்தியனாதன் இளையான் என் 
ஒரு செய்யுள் கூறுகிறது . 


. 


கொங்கு நாட்டு ஸ்தலங்கள். 


69 


3. திருமுருகன்பூண்டி : - அவிநாசியிலிருந்து கிழக்கே 
3 மைலிலும் திருப்பூரிலிருந்து வடமேற்கு 5 மைலிலும் 
உள்ளது . முருகக்கடவுள் பூஜித்தது . சுந்தரமூர்த்திகள் 
விஜயம் செய்தபோது வேடுவரால் ஆறலைப்புண்டது . அதற் 
குப்பதிகம் ‘ கொடுகு வெஞ்சிலை என்பது . சுவாமி - முரு 
கேக வரர் ( முருகநாதர் ) ; அம்மன் - முயங்கு பூண்முலையம்மை 
விருக்ஷம் - முல்லை (மாதவி ) ; நதி - நல்லாறு ; தீர்த்தம் - இடது 
புறம் முருக தீர்த்தம் வடபுறம் , பிரம்ம தீர்த்தம் ; பைத்திய 
மும மற்ற வியாதிகளும் தீர்த்துக் கொள்ள சதாகாலம் ஜனங் 
கள் வருவதுண்டு . சுவாமி - மேற்கு சந்நிதி . மற்ற ஆலயங் 
கள் - கூப்பிடு பிள்ளையார் , மகாவிஷ்ணு , மாதவி வனேசுவரர் 
( பெரிய ரிஷபம் உண்டு) . ஆலயம் - பூமி மட்டத்துக்குக்கீழ் 
புராதனமானது ; கல் வெட்டு பல ; முன் மண்டபம் புதிது 
அறுபத்து மூவர் - நல்ல வேலைப்பாடு . ஊரில் கல் சிற்பிகள் 
விசேஷம் . புராண ஆசிரியர் - வாசுதேவமுதலியார். 


3. கொடுமுடி - (திருப்பாண்டிக் கொடுமுடி ). ஈரோ 
டு திருச்சி மார்க்கத்தில் கொடுமுடி ஸ்டேஷன் . மூவரும் 
விஜயம் செய்திருக்கின்றனர் . சுந்தரர் மற்றுப்பற்றெனக் 
கின்று ; சம்பந்தர் - பெண்ணமர் மேனி ; அப்பர் -சிட்டனைச் 
சிவனை எனும் பதிகங்கள் ; சுவாமி - கொடுமுடி யீசுவார் ; 
அம்மன் - பண்மொழியம்மை ; ( சௌந்திரவல்லி ) தீர்த்தம் - கா 
விரி ; விருக்ஷம் -வன்னி.. ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்ம 
னுக்கும் மத்தியில் இரங்கநாதர் சேஷசயன நிலை ; தெற்கு 
பிரம்மன சந்நிதி . கோயில் கட்டடம் புதிது . கல்வெட்டு 
அழிக்கப்பட்டன; வேறு ஆலயம் -கருப்பண்ணசாமி கிராம 


10 


கொங்கு நாட்டு ஸ்தலங்கள் . 


தேவதை , ஆடுபலி அதிகம் ; புராண ஆசிரியர் வெங்கிட 
ரமணதாசர் . 

4. கரூர்: - (திருக்கருவூரர நிலை ) ஈரோடு திருச்சி 
மார்க்கம் கரூர் ஸ்டேஷனுக்கு மேற்கு ஊரில் ஒரு மைலில் 
ஆலயம் உள்ளது. சம்பந்தர் விஜயம் - தேவாரம் தொண்டெ 
லாம் . எறிபத்தநாயனா, புகழ்ச்சோழ நாயனார் , கருவூர்ததே 
வர் ( திருவிசைப்பா ) சரிதங்கள் நடைபெற்ற ஸ்தலம் ; கோயி 
லில் கருவூர் தேவர்சந்நிதியும் உண்டு . சுவாமி - பசுபதீசுவரர் , 
அம்மன் கிருபாநாயகி , சௌந்தரிய நாயகி ஆக இரண்டு சந்தி 
திகள் . தீர்த்தம் - ஆம்பிராவதி . கோயில்கட்டடம் புதிது - மண் 
டபங்கள் பெரியவை . கல் வெட்டுகள் அழிக்கப்பட்டன 
வேறு ஆலயங்கள்- தெற்கு 3 மைல் தாந்தோன்றிமலை 
(விஷ்ணு ); வடக்கு 3 மைலில்- வெண்ணெய்மலை (சுப்பிரமணி 
யார் ); கிழக்கு 9 மைலில் நெரூர் - சதாசிவப்பிரம்மம் சமாதி 
புராண ஆசிரியர் - சகம் 1540 ல் சத்திய ஞானியார் மாணவர் ;. 
பதிப்பாசிரியர் - கந்தசாமி முதலியார் . 

5. வெஞ்சமாங்கூடலூர்: - கரூரிலிருந்து தென்மேற்கு 
11 மையில் குழகனாற்றைத் தாண்டி தென்கிழக்கு இட்டேரி 
வழி 3 மையில் குழகனாற்றங்கரையில் உள்ளது . சுந்தரர் 
தேவாரம் - எறிக்குங்கதிர் சுவாமி -விகிர்தேசுவரர் அம்மன் - 
விகிர்தேசுவரி , நதிகள் - குழகனாறு , சிற்றாறு ; கோயில் - புராத 
னம் , சிகிச்சையாய் உள்ளது ; பூமிமட்டத்துக்கு வெகு ஆழம் , 
கல்வெட்டு- அதிகம ; மதில்கள் - அகழ் போல் இருக்கின்றன . 
அவைகளில் மீன் , மகரம் , பாம்பு இவை செதுக்கப்பட்டிருக் 
கின்றன . வெஞ்சனுடைய கோட்டைக்குறிப்புகள் உண்டு , 
புராணம் - உண்டென்பர் அகப்படுகிறதில்லை . 


கொங்கு நாட்டு ஸ்தலங்கள் . 


71 


6. பவானி : - (திருநணா) ஈரோடு ஸ்டேஷனிலிருந்து 
வடக்கு 9 மைல் , காவிரியும் பவானியும் சங்கமமாகுமி 
டத்தில் உள்ளது . சம்பந்தர் தேவாரம் - பந்தார் விரன்மட 
வார் ; சுவாமி - சங்கமேசுவரர் அம்மன் - வேதநாயகி ; விரு 
க்ஷம் - இலந்தை ; தீர்த்தம் - பவானி காவிரி சங்கமம் ; ஆலயத் 
துக்குள் -ஆதிகேசவப் பெருமாள் . வேறு ஆலயம் -ஊராய்ச் 
சிக்கோட்டை . 3 மைல் . புராணம் ஆசிரியர் - வாசுதேவமுத 


சியார். 


7 . திருச்செங்கோடு :-(கொடிமாடச்செங்குன் மார் ) 
சங்கரி துர்க்கம் ஸ்டேஷனிலிருந்து தென்கிழக்கு 5 மைலில் 
பாறையாயுள்ள குன்றின் மேல் உள்ளது . சம்பந்தர் பதிகம் 
வெந்தவெண்ணீறு , பனிக்காலத்தில் அடியார்களில் நளிர்ச் 
ஈரம் வரவும் அது நீங்கப்பாடியது . அவ்வினைக்கிவ்வினை 
எனும் திருலேகண்டப்பதிகம் . சுவாமி -மேற்குச்சந்தி தி 
அர்த்தநாரீசுவரர் ; அம்மன் - அர்த்தநாரீசுவரி ; ஆலயத்தில் 
சுப்பிரிமணியர் - சநநிதி -கிழக்கு முகம்-திருப்புகழ் பெற்றது . 
விஷ்ணு சந்நிதியும் உண்டு . அடிவாரத்தில் ஊரில் சிவால 
பம் உண்டு . சிகரத்தில் வரட்டுப்பாறையை குழந்தையில் 
லாதவர் குழந்தை பெறச் சுற்றும் வழக்கம் இருந்தது . 
திருப்பணிமாலை ஒன்றுண்டு . புராண ஆசிரியர்-வீரகவிராஜ 
பண்டிதர் .. 


il , வைப்புஸ்தலங்கள் 


பேரூர் : - ( மேலைச்சி தம்பரம் ; பிறவாநெறி ) கோயமுத் 
தூர் ஸ்டேஷனிலிருந்து 3 மைலில் உள்ளது . சுந்தரவிஜயம் 
கோயிற்றிருப்பதிகத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது . பள்ளுத் 


72 


கொங்கு நாட்டு ஸ்தலங்கள் . 


திருவிளையாடல் நடந்த இடம் . சுவாமி - பட்டீசுவார் . அம். 
மன் - பச்சைநாயகி , விருக்ஷம் அரசு ; ந தி - காஞ்சிமாநதி (நொய் 
யல் ). வேறு ஆலயங்கள்- அரசம்பலவாணர் ஆலயம் , தக்ஷண 
கைலாசம் . விசேஷங்கள் நச்சுப்பொய்கை , இறவாப்பனை 
பிறவாப்புளி முதலியன . கனகசபை -சிற்பம் பெருமை 
வாய்ந்தது , டிப்பு சுலதானும் கண்டு மகிழ்ந்து இடிக்க மனம் 
தோன்றவில்லை ; 300 ரூத்துக்கு முன் அளகாத்திரி நாய்க 
னால் கட்டப்பட்டதென்பர் . அவன் உருவம் கோபுர வாடி 
லில் உண்டு . கர்ப்பகிருகம்புராதனம் - கல்வெட்டு பல . அது 
பத்து மூவர் பிரகாரம் புதியது . சமீப ஆலயங்கள் 6 மை 
லில் மிருதமலை ; 15 மைலில் வெள்ளி மலை ; 10 மைலில் 

அனு 
மக்குமார் , குருரிஷிமலைகள் . திருப்புகழ் உண்டு . புராண 
ஆசிரியர் - கச்சியப்ப முனிவர். 

2. பெரியபாளையம் : -- ( தாக்குத்தளி ) திருப்பூர் ஸ்டே 
ஷனிலிருந்து கிழக்கு 5 மைலிலும் கூளிப்பாளையம் ஸ்பே 
னிலிருந்து தெற்கு 2 மைலிலும் உள்ளது . சுந்தரர் ஊர் 
தொகையில் குறித்திருக்கிறார் . சுவாமி சுக்கிரீசுவரர் ; அம் 
மன் - ஆவுடை நாயகி ; நதி - நல்லாறு . ஆலயம் பழையது , கல் 
வெட்டுகள் நிரம்பி இருக்கின்றன . அதிகம் இடிந்து கிகிச் 
சையாய் இருக்கிறது . நஞ்சராயன் குளம் ஒன்று உண்டு, 
குறும்பு நாடு என்று கல் வெட்டினால் தெரியும் . , ஸ் தலபுரா 
ணம் உண்டென்பர் வெளி வரவில்லை . 

இவையன்றி , சுப்பிரமணிய , விஷ்ணு , ஐயனார், ஜைன 
புத்த , கிறிஸ்தவ ஆலயங்கள் பல புராதனமானவை இந்ததும் 
டில் உண்டு . 


